விதவா விவாக விளக்கம் 


விஷயக் குறிப்பு: 


1-22 ... மறுமணமில்லாததால் விதவை மக் 

களின் துர்பாக்கிய நிலைமை. 


22-73 ...... விதவா விவாகம் சாஸ்திரோக்தமா ? 
73-77 .... தற்கால தீய ஆசாரத்துக்கு முதற் 

காரணமெது ? 
77-78 .... வெகுகாலமாய் அநுஷ்டித்து வரும் 

இவ்வாசாரத்தை மாற்றிக்கொள்ள 
லாமா ? 


79-82 ... முடிவுரை . 


இனிய புஸ்தகங்கள் . 


( நிசுளாபுரி உறையூர் ஸ்தலமஹாத் 
மியத்தை ஆராய்ச்சியுடன் கூறுமோர் சிறு நூல் . 
இஃது எல்லார் தமக்கும் பயன்படுமாறு எளிய 
நடையில் எழுதப் பெற்றுளது . விலை அணா 6 . 

" அத்திகிரி " காஞ்சீபுர ஸ்தல மான்மியத் 
தையும் , தீர்த்த விசேஷத்தையும் விளக்கிக் 
கூறும் நூல் . 
விலாசம் : 
S V. வரதராஜையங்கார் , 

புஸ்தக ஆசிரியர் , 
சரஸ்வதி நிலயம் உறையூர் , திருச்சி . 


விலை அணா 


விதவா விவாக விளக்கம் . 


திரிசிரபுரம் 


C. P. இராஜகோபால நாயுடு , 


இயற்றியது . 


பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக " 


திரிசிரபுரம் 


ஜனனுகூல அச்சுக்கூடம் . 


1926 . 


a tot 


முகவுரை . 


நமது நாட்டில் கணவனையிழந்த இளங்கைம்பெண் 
களது நிலைமை மிகவும் இரங்கத்தக்கது . மனைவியை 
யிழந்த ஆண்மக்கள் மறுத்தும் மறுத்தும் இளம் மங்கை 
யரை மணந்து கொள்ள விதியுண்டு என்கின்றனர் . ஆண் 
மையற்ற கிழவர்களும் பருவமுறாச்சிறுமியர்களை வரிக்கி 
ன்றனர் . இவரது மனைவாழ்க்கை எத்துணை இன்பந் 
தரும் ! மங்கைப்பருவம் வருமுன்னே கணவனையிழந்த 
வரும் , மங்கைப்பருவமுற்ற பின்னும் புணர்ச்சி யின்பம் 
நுகராரும் , மக்கட்பேறெய்து முன்னே துணை வரை யிழந் 
தோரும் , இன்பம் ஆரத்துய்க்கு முன்னே காதலரையிழந் 
தோரும் ஆகிய கைம்பெண்கள் படும் துயரத்தை எழுத 
ஏடு மடங்காது ; சொல்லியழ ஆயுட் காலமும் போதாது . 

கைம்பெண்கள் மறுமணம் செய்துக்கொள்ளலாமெ 
ன்று சுமிருதிகள் விதிக்கின்றன . மறுமணம் செய்துக் 
கொள்ள விரும்பாத கணவர்ப்பற்றுடைய பெண்கள் , 
ஒழுக்கம்கெடாதிருப்பதற்கு பலவிதிகளும் ஏற்பட்டுள் 
ளன . இக்காலத்து , அவ்விதிகளை கைம்மைப்பெண்கள் எல் 
லோர்க்கும் வற்புறுத்தி ஏற்றமுயன்று நடத்துவதால் , 
காம இன்பம் விழையும் கைம்பெண்கள் , களவொழுக்கம் 
செய்து , கருவாய்த்துக் குழவிக்கொலை செய்து , பழிக் 
கும் பாவத்திற்கும் ஆளாகின்றனர் . இந்நிலைமையை 
மாற்றுதற்கு முயலுதல் , இக்காலத்து அறிவுடைப்பெறு 
மக்கட்கு இன்றியமையாக்கடப்பாடாகும் . அது செய் 
தற்கு ஏற்ற சமயமும் இதுவே . அறிவுடையோர் இது 
செய்யாராயின் பழியும் கொலையும் மிஞ்சி , நம்நாடு சீர் 


( iv ) 


கேடடைந்து , உலகத்து நாகரீகப்பெருக்கமடைந்துள்ள 
பிறநாட்டாரால் இழிக்கப்பட்டு , கேடடையும் என்பதிற் 
சிறிதும் ஐயமில்லை . 


நம் தமிழ் நாட்டிற்கு அற நூல் தந்த திருவள்ளு 
வனார் , கைம்மையர்க்குயாதும் ஒழுக்கம் கூறவில்லை . கைம் 
மைநிலைமையை அவர் ஒப்புக்கொண்டதாகத் தோன்ற 
வில்லை . எனினும் பண்டைச்சங்க இலக்கியங்களுள் 
கணவனையிழந்தோர் செயல்களில் பலகாணலாகும் . அவை 
கள் கணவனை இழந்து வாழவிரும்பாத அறக்கற்புடைய 
மடந்தையர் செயல்களையே கூறுகின்றன. புறநானூ 
ற்றில் , பூதப்பாண்டியன் இறந்துபட , அவன் கோப்பெரு 
ந்தேவி இருந்து வாழ விருப்பமின்றி த்தீப்பாய்ந்து இறப் 
பவள் பின்வருமாறு கூறினாள் . 


பல் சான்றீரே பல் சான்றீரே 
செல் கெனச் சொல்லா தொழிகெனவிலக்கும் 
பொல்லாச் சூழ்ச்சிப் பல்சான் றீரே , 
யணில் வரிக்கொடுங்காய் வாள்போழ்ந்திட்ட 
காழ்போ னல்விளர் நறுநெய் தீண்டா 
தடை யிடைக்கிடந்த சைபிழி பிண்டம் 
வெள்ளெட் சாந்தொடு புளிப்பெய்தட்ட 
வேளை வெந்தை வல்சியாகப் 
பாற் பெய்பள்ளிப்பாயின்று வதியு 
முயவற் பெண்டிரே மல்லே மாதோ 
பெருங்காட்டுப் பண்ணிய கருங்கோட்டீம 
நுமக்கரி தாகுகதில்ல வெமக்கெம் 
பெருந்தோட் கணவன் மாய்ந்தெனவரும்பற 
வள்ளி த ழவிழ்ந்த தாமரை 
நள்ளிரும் பொய்கையுந் தீயுமோ ரற்றே , " 


( 
v 
) 


ஆதலின் 


இச்செய்யுளால் கணவனை இழந்து கைம்மை நோ 
ன்பு நோற்கும் பெண்டிர் நீரிட்ட சோற்றை எள்ளை 
அரைத்துப் புளிக்கூட்டி வேளையிலையுடனே அவித்த 
துவையலைத்தொட்டுக்கொண்டு உண்டு , படுக்கையின்பம் 
தடாது வெறுந்தரையில் துயில் கொள்ள வேண்டும் 
என்பது போன்ற சிலவழக்கங்கள் பண்டைக்காலத்தேயு 
ள்ளன வென்பது விளங்கும் . அவ்வழக்கம் கைம்மை 
நோன்பு நோலாதவர்க்கு வேண்டா . அவரெல்லாம் மறு 
மணம் செய்தற்கே உரியர் என்று துணிந்து கொள்ளவே 
ண்டும் . இந்த வழக்கங்களை உலக இன்பம் விரும்பும் 
ஏனைக் கைம்பெண்களுக்கும் ஏற்றுதலினாலே , இத்துணை 
க்கொடுமைகள் உண்டாகக் காரணமாயிற்று . 
மறுமணம் விரும்பும் பெண்கள் மறுமணம் செய்து கொள் 
வதே முறை . 

மக்களுக்கு மணம் செய்வதற்கு ஏற்ற பருவத்தை 
பிற்காலத்து பெரியார்கள் கூறியுள்ளார் . 
" மங்கைப்பருவத்துக் கன்னிதனை மைந்தன் தான் 
சங்கையில் ஆண்டோரிருபான் சார்ந்த தன்மேல் - துங்க 
மணமருவச் செய்யிலவர்வல்லராய் வாழ்வர் 
குணமருவி மல்கும் குடி 

மணமகள் மங்கைப்பருவமடைந்த வளாகவும் , 
மண மகன் இருபதுயாண்டு நிறைந்தவனாகவும் இருத்தல் 
வேண்டும் அவர்களது இல்லறவாழ்க்கை இன்பவாழ்க் 
கையாகும் . 
( மணவாளனை பிழந்த மாதர்பிறிதோர் 
குணவாளனை நயத்தல் கொள்கை - மணநயவார் 
பின்னை இறந்த கணவர் பெற நோற்றல் 
தன்னை அறிதல் தலை , " 


( vi ) 


விரும் 


கணவரை 


ஊழ்வலியால் கணவனை யிழந்த பெண்கள் தம் 
தகுதிக்கேற்ற வேறுகணவர்களை மறுமணம் செய்து 
கொள்வ து முறையாகும் என்றும் , மறுமணம் 
பாத பெண்கள் மறுமையிலே தம்முடைய 
அடைதற் பொருட்டுக் கைம்மை நோன்பு 

நோற்றல் 
முறைமையாகு மென்றும் கூறினர் . 

பெண்மை 
நெறிவிளக்க நூலுடையார் . ஆயினும் மனைவியை யிழ 
ந்த ஆண் மகளும் கணவனையிழந்த பெண்மகளும் காம 
இன்பம் நுகர்ந்து பழகினவராதலினாலே , அவ்வின்பம் 
நுகர்ந்தறியாத மங்கைபையாவது இளைஞனையாவது 
மணஞ்செய்து கொள்ளல் முறையாகாது . ஏனெனில் , 
அத்தன்மையான கூட்டுறவால் , மெய்க்காதலும் அதுபற் 
றின இன்ப நுகர்ச்சியும் இல்லையாம் . மனைவியை இழந்த 
வன் மெய்க்காதலின்றி , குடும்ப வசதியின் பொருட்டே 
வெறொரு பெண்ணை நாடுகிறான் . அவ்வாறே 

அவ்வாறே கணவனை 
யிழந்தவளும் வேறொருகணவனை நாடுகிறாள் . ஆதலினால் 
மனைவியையிழந்த ஆண்மக்களும் கணவனையிழந்த பெண் 
மக்களுமாகிய இருவகைக் கைம்மையர்களும் தம்முள் 
தாமே கலந்து மணம் செய்து கொள்ளுதல் அறவொழுக் 
கமாகும் . 

இக்காலத்து அறங்கூறும் உரிமையையுடைய பெரி 
யோர் , உலகம் எவ்வாறு போனாலென்ன என்று வாளா 
இராமல் இம்முயற்சியைக் கைக்கொள்ளவேண்டும் . 


ஆன்ற கல்வியும் , அடிப்பட்ட உவகானுபவமும் 
உலையாமுயற்சியும் , ஆகிய பலவகை ஆற்ற லுமுடைய நம 
து நண்பர் , திருவாளர் C - P . இராஜகோபால நாயுடு 
அவர்கள் , நம் நாட்டுக் கைம்பெண்களது துயரத்தைநீக்கி 
நல்வழிப்படுத்தற்கேற்ற பல முயற்சிகள் செய்து , அது 


(( vii ) 


பற்றி ஆங்காங்கு தாம் செய்த சொற்பொழிவுகளை ஒரு 
வாறு தொகுத்து சுருதி , யுக்தி , அனுபவமுறையால் 
பொருள் விளக்கமாகுமாறு எழுதி விதவாவிவாக 
விளக்கம் என்னும் பெயர்தந்து வெளிப்படுத்துமிச் சிறு 
நூல் , நம்மவர்கள் எல்லாரது உள்ளத்தும் ஆழப்பதிந்து 
அவர்காட்டு கின்றவழியில் நன்றியறிதலோடு பின்தொ 
டர்ந்து அவர் செய்யும் முயற்சியில் அவரோடு ஒத்துழை 
த்து ஈடுபடச் செய்யுமென்று எம் உளமாற நம்புகின் 
றோம் . நமது நண்பர் அவர்கள் தமிழ் உலகத்திற்குச் 
செய்யும் உதவிகடலினும் பெரிது . அவர்கள் முயற்சி 
விரைவில் பயன்படுமாறு எல்லாம் வல்ல கடவுளை இறை 
ஞ்சுகின்றோம் . 


அ . சிவப்பிரகாசம் . 


தமிழ்த்தொண்டன் , 


சூசையப்பர் கல்லூரி, 

திரிசிரபுரம் , 
1-4-26 . 


தலைமைத் தமிழ்ப்புலவன் , 


a 


SOME OPINIONS . 
சில அபிப்பிராயங்கள் . 


மதுரை திருவாளர் S. சோமசுந்தர பாரதியாவர்கள் ,, 

எம் . எ . பி . எல் . எழுதுவது : 


M. R. Ry. S. S Bharati Avl . , M.A. , B. L. , High Court Vakil , 

Madura , writes 


I just skipped through your Monograph to - day ; and 
I assure you it interested me greatly . 

The authoritative excerpts from classic authors on 
" Dharma " with your lucid and forceful exegesis , coupled 
along with your irrefutable logic and reinforced by trans 
parent sincerety and zeal for the cause you have nobly 
espoused , render your book a very valuable contribution 
to enlighten the Tamil public on a matter that vitally 
affects their body - sociale . It supplies a long felt want and 
is sure to serve a good cause in Tamilaham . 

Your style is as simple as it is direct , it is best 
suited to the propogandist aim of the book . It is sure 
to go home to every honest and truth seeking inquirer , 
and in the long run will achieve your object efficiently 
I wish the good book all the success it so richly deserves . 
and I wish you joy of your good work . May this book be 
but the harbinger of more of the kind from its earnest 
and enthusiastic author. 


Wishing the cause a speedy triumph . 


திருச்சி , சௌராஷ்டிர நகரபரிபாலன சபை அங்கத்தினரும் 

நேஷனல் காலேஜ் உதவி ஆசிரியருமான மகா--ா - ஸ்ரீ 
ஜெ . வேங்கடாஜலபதி செட்டியார் பி . எ . எல் . டி . அவர்கள் 

எழுதுவது : 

): 
M. R. Ry. J Venkatachalapathy Chettiar Avl . , B. A .. L.T. , 
Assistant , National College . Trichinopoly , and Municipal 

Councillor . Trichinopoly, writes , 


I take much pleasure to write a line in support of 
the widow - remarriage which takes a new life in Trichino 
poly under the guide of Mr. C , P , Rajagopal Naidu Garu 
a well experienced and venerable gentleman of this 
place . The subject was being recommended from social 
platforms since a decade or two ago , and it is now crystal 
lising into action here and there . And Mr. Naidu Garu , 
is giving a good impetus to it by his propoganda work . 
Any sane view , will not disagree with the fact that the 
conjugal pleasures are absolutely necessary as food and 
drink for human beings . So , whatever holds good for 
man in this respect must also hold good for woman . If 
cus om has obtained a course altogether different from 
this common sense point of view , it is history that is 
responsible for it . The events of the Mahabaratha , were 
a turning point in the destinies of the Indian Nation in many 
respects . The innumerable deahs of men in the 18 days 
horrible fight, necessitated the abstinence of widows from 
the conjugal pleasures of a second marriage . Again the 
many evils that result from this abstinence , are quite 
patent even to an indifferent observer. All these are 
represented in detail in the brochure of Mr. Naidu Garu 

In the conferences of many communities including 
the Brahmans of the Aryan Culture , the re -marriage 
question of the widows has taken a prominent place . This 


( xi ) 


indicates that India is now on the line of the twentieth 
century civilisation of the world . 


Many evils that may be supposed to arise , may be 
pointed out to deter the progress of this movement ; but 
almost all of them may be met logically and psychologically 
as Mr. Naidu Garu has done , But I like to impress in the 
public that it is no license of Carnal pleasures that Mr. 
Naidu Garu is recommending , while on the contrary , he 
not only condemns them on the ground of their smack 
ing animalism but also recommends the recourse in this 
system of widow remarriage as a necessary evil and the 
lesser evil of the two , So , the public will do well in adopt . 
ing the system judiciously avoiding the scylla of adultery 
on the one hand and the charybdis of carnal pleasures of 
a remarriage on the other . 


திருச்சி , பிஷப்ஹிபர் கல்லூரி ஆங்கிலப் புலவர் திருவாளர் 
M.S. பூரணலிங்கம் பிள்ளை பி . எ . எல் . டி . அவர்கள் 

எழுதுவது .. 
M. R. Fy. M. S. Pnrnalingam Pillai Avl , B. A. L. T. , Professor 

of English , Bishop Heber College , Trichinopoly , writes . 


inen to 


In vedic times , widows found widowers for their 
sweet partners and vice versa without much ado . When 
the Mababarata war raged and wrought dreadful carnage 
legions of widows survived the war and had no 
marry them . As a measure of expediency , premium was 
paid to chaste or clean widowhood and promise was made 
Shastraically that pure widows could by their penance 
reach the Seventh Heaven . Thus widowhood became an 
institution , an inviolable one , though everybody admitted 


( xii 


and acknowledged that it was contrary to all nature and 
reason . If the laws of nature were inexorable in the case 
of widowers who promptly led virgins to the altar , how 
could they be otherwise , living, as they did in the world , 
of man and amidst the joys and delights of Humankind ? 
Elopements, concubinage, forced abortions, infanticide and 
hydra -headed corruption came to be rampant and trium 
phant to the eternal agony , dishonour and shame of the 
custom - ridden parents and of the short - sighted kith and 
kin of the ill - fated daugters and sisters , Ages have rolled 
away and yet the thoughtless and selfish man has seldom 
dared to set at naught the tyrant custom and to do what 
is right to the frail sister - hood . What Vidyasagar did to 
bereaved wives in North India , Virasalingam was able to 
accomplish for their sisters in the Andhra Province , but 
no stir seems to have been made to bring relief and 
comfort to the desolate hearts of the love - lorn in the 
Tamilland . The progress of Modern - culture and civilisation 
which have ransacked the Vedas and other sacred books 
and hit upon a host of texts in support of widow -marria 
ges is slowly warming the frozen hearts and bosoms of 
the learned and the blissfully ignorant multitude and 
making it possible , nay inevitable , that the old order 
must change , yielding place to the new . An undaunted 
champion of the luckless las.es like Mr , C. P. Rajagopala 
Naidu , the President of the Naidu Sangam , who has , in his 
ripe old age of three score and ten , come out with a well 
written brochure on the subject , calculated to convince 
and persuade even the extremely Orthodox minds is 
indeed a rara avis . May many a dauntless Rajagopal arise 
and bring gladness to aggrieved hearts and disconsolate 
bosoms in the Tamil Country ! 


( xiii ) 


திருச்சி ஸ்ரீமான் K. V. ஜெம்புநாத அய்யர் பி . எ . பி எல் . , 

அவர்கள் எழதியது .. 
M. R. Ry . K V. Jembunatha Aiyar Ayl , BA , B. L. , 

Trichinopoly , writes. 


The 

monumental work " The Vidhava Vivaha Vi 
lakkam " by my esteemed friend Sriman C. P. Rajagopal 
Naidu Garu , is a very valuable contribution to the Social 
Reform literature , as it is the first work of its kind , to my 
knowledge , in the Tamil language . It is a matter for deep 
regret that, while the other provinces in India , have 
made rapid strides in the direction of the Social uplift of 
destitute widows , the Tamil country alone , with all its 
boasted civilisation and advancement in Art , Literature 
and Politics , has lagged considerably behind , and the 
degradation to which it has sunk appears on the surface 
even to a superficial on - looker . The spirit of chivalry 
which animated the Indian Manhood of old is gone , and 
men have grown callous to the sufferings and miseries 
of even their own daughters and sisters , whom the fates 
have made miserable , by depriving them of their hus 
bands . So long as India does not revive the true spirit of 
chivalry , whfch prompted the men of ancient India to go 
to the rescue of the weaker Sex fearless of consequences , 
and identify themselves with the cause of their suffering 
daughters and sisters , one may rest assured that India 
would continue to be a nation under bondage and its 
emancipation would be impossible of achievement . How 
can you expect Swaraj for your country , when you have 
not been able to achieve it in your own homes , and how 
can you think of making the country happy when you 
are helpless to carry comfort and solace to your own 
suffering daughters and sisters groaning under the most 


(xiv ) 


unbearable of agonies, and writhing under torment even 
worse than those in Hell ? 


Surely our dear sisters and daughters , who are so 
suffering are not responsible for their unhappy lot as 
they are due to causes beyond their control . A Social 
custom which is partial to men and cruel to women has 
to be discarded with contempt , especially when the Shas- 
tras , equity , and good conscience dictate the obliteration 
of such a cruel custom . Man should show manliness in 
revolting against cruelty especially to women , Else he is 
no man , and Eve might well have cried " God save me 
from Adam even at the time of the creation of the 
world , according to the Christian Theology . A man 
without a kind heart to the sufferings of women , is a blot 
in God s Creation , and one would rather wish for the 
great deluge to envelop the world , than have it populated 
by heartless unthinking men who bestow no 

no kind 
thought on suffering womanhood . 

Mating is a natural right conferred by God on all 
created beings , the difference between man and other 
lower orders of creation being that it is made to assume 
2 legal form in the case of the former , while it is other 
wise in the case of the latter . One may well recall in 
this connection the immortal lines of poet Cowper , 

" Society , friendship and love 
Divinely bestowed upon man , 
Oh ! had I the wings of a dove , 

How soon would I taste you again ” , 
The words Society , Friendship and Love are compre 
hensive in their concept and mean a world of things , 

Man cannot, therefore, deny to women the natural 
right he enjoys . An injunction against re -marriage of 


( xv ) 


widows who are willing to re -marry is , therefore , un 
natural , being contrary to the laws of nature besides being 
intrinsically cruel, inhuman and unchivalrous . A country 
from which the spirit of chivalry has disappeared is 
doomed to everlasting perdition . Where is now the 
India of the olden days when Go - Rakshanam and Sthri 
Rakshanam ( Cow protection and protection of Women ) 
were considered to be the most paramount of man s 
duties . The Hindu of to - day has failed to discharge the 
said two duties and hence his fall . 


Unless and until the Indian wakes up to his duties 
to the woman - folk , the cry for Swaraj will continue to be 
a cry for the Moon , and there will be no salvation for the 
the country 


I have, therefore, great pleasure in commending this 
highly valuable and thought - provoking booklet to the 
kind attention of all my Indian brethren who have heads 
to think and hearts to feel , 


திருச்சி செயின்டு ஜோசப்ஸ் காலேஜ் புரொபஸர் ஸ்ரீமான் 

P. T. ஸ்ரீனிவாஸ அய்யங்கார் அவர்கள் M.A , L. T , 


எழதியது .. 


M. R. Ry . P. T. Srinivas lyengar Avl . , M. A. , L. T. , Professor, 

St. Joseph s College, Trichinopoly , writes 


It is a welcome sign of the times that Mr. C.P. Raja 
gopal Naidu after a life - long service of the Government 
appropriately crowned with a pension , should devote the 
evening of his life filled with ripe wisdom to the cause of 
the re - marriage of young Hindu widows , especially of 


( xvi ) 


those belonging to the ancient community of warriors 
called Balijas . He has started a widows re - marriage 
association of which he is the head ; he has also written 
விதவாவிவாக விளக்கம் , an essay on the re - marriage of 
widows discussed from the historical , the ethical and the 
practical points of view . I am glad of this opportunity of 
expressing my sympathy with the cause and of soliciting 
the help of the increasing number of those who wish that 
longstanding defects in Hindu Social arrangements may 
be remedied and the life of modern day Hindus be ren 
dered happier and more useful than in the past 


" THE SWADESAMITRAN " 

சுதேசமித்திரன் . 
அகூய- ரூ வைகாசி- 8s வெள்ளிக்கிழமை ( 21-5-1926 ) 

திருச்சி , ஜனானுகூல பிரஸ்ஸில் அச்சடிக்கப்பட்ட விதவா 
விவாகவிளக்கம் " என்னும் ஒரு சிறிய புஸ்தகம் நமது பார்வைக்கு 
அனுப்பப்பட்டது . அது திருச்சியிலிருக்கும் கைம்பெண்கள் 
புனர்விவாக சங்கத்தின் பிரசிடெண்டான , ஸ்ரீமான் , ஸி.பி. ராஜ 
கோபால் நாயுடுவால் பலவிடங்களில் நடத்திய சொற்பொழிவு 
களின் தொகுதியென அறிகிறோம் . இதில் அனுபவத்துக்கும் 
ஒத்து , சுருதி , ஸ்மிருதி புராணங்களின் காத்பரியத்தை மேற் 
கோளாக் கொண்டு பல எதிர்புரைகளுக்கும் மறுப்புக் கூறப்பட்டு , 
இளங் கைம்பெண்களின் கதியைச் சீர்திருத்த ஆதாரங்கள் 
எடுத்துரைக்கப் பட்டுள்ளன .- ஸ்ரீமான் நாயுடுவினால் மேற்போட் 
டுக்கொண்டு நடத்தப்பட்ட காரியம் இன்புற நடக்குமாறு 
வேண்டுவோம் . 


at-- ணைத + 


இண 


s 


C 


( 
ब 


C.P. இராஜகோபால நாயுடு 


பதிப்புரை . 


ஒரு 


பஞ்சாப் தேசத்தைச் சேர்ந்த லாகூர் நகரத்தில் 
ஸ்தாபிக்கப் பெற்றுள்ள விதவா விவாக சகாய சபையார் , 
அகில இந்திய மகா ஜனங்களுக்கு விடுத்துள்ள விஞ்ஞா 
பனத்தை ஆதரித்து , ப்ரக்ருதி தர்மம் ஒழுங்காய் நடை 
பெறவும் , ஆண் பெண் பாலர்கள் பாவத்தை அணுகாம 
லிருக்கவும் , சுருதி யுக்தி அநுபவத்துக்கு ஒத்ததுமான 
புநர் விவாகம் என்கிற மறு மணம் நடந்தபின்னரே , 
விதவா ஆண்மக்களாயினும் பெண்மக்களாயினும் 
மித்து வாழ்தல் தகுதி என்றும் , சாஸ்திர விரோதமான 
விபசாரங்களால் , கர்ப்பமழித்தல் சிசுக்கொலை செய்தல் 
முதலிய தோஷங்களால் நிறைந்து நாளடைவில் க்ஷணித் 
துக்கொண்டு போகிற இத்தமிழ் நாட்டைப் புநிதமாக்கி , 
ஆதிநாகரிகத்தைநிலைநாட்டி , இத்தேசத்தை முன்னேற்ற 
மடையச் செய்தலே உசிதமெனத் தீர்மானித்து இத் 
திருச்சிராப்பள்ளி வாசிகளாகிய சில தேசாபிமானிகள் 
1926 - ம் ஆண்டு மேமாதம் 3 - ம் தேதி இந்நகரில் ஒரு 
சபையை நாட்டினர். 

இச்சபையின் தலைவராய் ஆக்கப்பெற்ற அறுபத் 
தொன்பது ஆண்டுகள் நிறைந்தவரும் , நீண்ட அநுபவம் 
வாய்ந்தவரும் , திக்கற்ற அநாத விதவைப் பெண்மக்களின் 
ஆராத்துயரத்தை உள்ளபடி யறிந்த பெரியாருமாகிய 
C. P. இராஜகோபால நாயுடு அவர்கள் , நீராயுருகிய 
மனதோடு இந்நகரின் அநேக இடங்களில் , சுருதி , யுக்தி 
அநுபவங்களை யொத்து , தனித்துக் கேட்டவர்களுக்கும் 


( xviii ) 


பெருங்கூட்டங்களிலும் உபந்நியசித்து வந்த விஷயங் 
களைக் கேட்டு ஆநந்த பரவசங்கொண்ட அனைவரும் 
இவ்வுபநியாஸத்தை அச்சிட்டு எங்கும் பாவச்செய்ய 
வேண்டுமென்று பேரவாவை வெளியிட்டதற்கிணங்கி , 
அவ்வுபந்நியாஸத்துக்கு " விதவா விவாக விளக்கம் " 
என்ற பெயரிட்டு அடியிற்குறிப்பிட்ட சபை பரிபாலக 
அங்கத்தினர்களாகிய நாங்கள் இச்சிறு நூலை வெளிப் 
படுத்தியிருக்கின்றோம் . தேசாபிமானிகள் ஆதரிப்பீர்க 
ளென நம்புகின்றோம் . 


பலவகுப்பினரும் இச்சபையில் அங்கத்தினராய்ச் 
சேர்ந்து விண்ணப்பத்தாளில் கையொப்பமிட்டிருக்கிறார் 
கள் . இவர்களின் , பெயரையும் அச்சிட்டுச் சீக்கிரத்தில் 
வெளிப்படுத்துவம் . 


சபை அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கு ஒரு புத்த 
கமும் , பரிபாலகர்களுக்கு மூன்று புத்தகங்களும் கொடுக் 
கப்பெறும் . 


இத்தமிழ் நாட்டில் நடைபெறும் பல வகுப்பின 
ரின் சங்கத்தலைவர்கள் அல்லது காரியதரிசிகள் இச்சபைச் 
தலைவருக்கு எழுதினால் ஒரு புத்தகம் அச்சங்கத்தின் 
உபயோகத்தின் பொருட்டுக் கிரையமில்லாமல் அனுப்பு 
வம் . அவர்கள் அச்சபையினருக்குப்படித்துக் காட்டி 
ஒவ்வொரு அங்கத்தினரையும் புத்தகம் வாங்கிப் படிக்கச் 
செய்தும் தக்க ப்ரசாரங்கள் செய்து தம் வகுப்பாரில் 
புநர் விவாகம் நடைபெறுமாறு முயற்சி செய்து நம் 
நாட்டைப் புநிதமாக்க முன் வருவார்களென்று நம்பு 


கிறோம் . 


( xix ) 


மற்றெல்லோருக்கும் இப்புத்தகத்தின் கிரையம் 
அணா எட்டு . வேண்டுவோர் தற்காலம் சபையின் பிரசி 
டெண்டு , C. P. இராஜகோபால நாயுடு அவர்களிடம் 
பெற்றுக்கொள்ளலாம் . 

கைம்மயரின் சாஸ்திரோக்தமான புநகர் விவாகத் 
தைப் பரவச் செய்தலும் , ஸ்திரீகளுக்கு ஸ்திரீகளைக் 
கொண்டு பிரசாரம் செய்தலும் இச்சபையாரின் கொள் 
கையாகும் . 


நேரிசை அகவற்பா. 


நல மலி யுலகில் நாவலர் புகழும் 
பலபல வாகும் பண்புயர் வளமெனுந் 
தண்டுறை நதியுந் தக்கபன் மலையும் 
டீண்டுயர் கானமும் மலர்மிகு சோலையும் 
வண்டுறை நெய்தலும் வளந்திகழ் மருதமுங் 
கொண்டு விளங்குங் கொழுமைத் தாகி 
எண்டிரு மகட்கோ ரியலரங் கெனவாய்த் 
திண்டிறன் ஞானந் திகழ்பெருங் கல்வி 
ஆன்ற வறிவுட னரும்பொருண் மலிவு 
சான்றவர் கூறுஞ் சாய்விலா வொழுக்கம் 
பொன்மணி யாடை புகழ்மிகு முண்டி 
நன்னயக் கனிகள் நாடுநெல் கரும்பு 
பற்பல் தானியம் பலப்பல வித்துடன் 
அற்புத மலர்கள் அணிபல வுயிர்கள் 
பாடும் பறவை பால் தரு பசுக்கள் 
ஆடும் பறவை யமைநல விலங்கொடும் 
எற்றமார் கரிகள் எழிலுறு பரிகள் 


10 


( XX ) 


சாற்றப் பெருகிச் சவிபெற நிற்பது 

நல்லநம் பரத நாடா கும்மால் 
20 வல்லவ ரறிவர் வளம்பல வையுமே 

உலகில் யாரும் உணக்கற் பதன் முனே 
உலகில் யாரும் உடுத்து தன் முன்னே 
உலகில் யாரும் உயாணி பூண்முனே 
உலகில் யாரும் உணர்வுறு முன்னே 
உலகில் யாரும் உவந்துகற் பதன் முனே 
உலகில் யாரும் ஒருமுதற் கடவுளை 
இலக வறிந்துள் இருத்து முன்னே 
புலனுற வுண்டு புகழுற வுடுத்து 

நலமிகு மணிப்பூ ணயம்பெற வணிந்து 
30 குலவிய நன்றுங் கூறிடு தீமையக் 

தெரிய வணர்ந்து திகழக் கற்று 
விரிதரக் கடவுளை விளங்கக் கண்டு 
யாரும் புகழும் யாணர் வாழ்வுடன் 
தேரு மொழுக்கந் திக்கெலாம் போற்ற 
வாழ்ந்தன ரிந்த வண்மைநாட் டவரே 
சூழ்ந்த வினை கொலோ சொலுந்தே வதமோ 
தாழ்ந்தன ரிந்தாள் தகைமையிற் குலைந்தே 
ஆழ்ந்தனர் துன்பில் அந்தோ! அந்தோ! 

வறுமையும் பெருமையை வற்றச் செய்தது 
40 

குறுமை யுற்றனர் கூறுநம் நாட்டவர் 
காரணம் பகரிற் கலக மாகும் 
ஆரணப் பொருளை யறிந்துண ராமையே 
கற்புங் கடவு ளற்புங் கவினிய 
விற்பன நாடுதான் வெறுவிதா யந்தோ 
கூடா வொழுக்கமுங் குழந்தைக் கொலையும் 
வாடா தோங்கி வளர்கின் றதுவே 
இதன்கா ரணந்தா னியம்பிடிற் கைம்பெணார் 


( xxi ) 


முதன் முதன் மணந்ததை முற்றத் தடுத்துக் 

கட்டுப் படுத்திய கடுவஞ் சகமே 
50 விட்ட திந்த விளைவினை யம்மா 

பாரதப் போர் தான் பாரினில் வருமுன் 
ஆராற் கைம்மைய ரவாவிடிற் பின்னும் 
மணமுடித் திருந்தார் மகவுடன் வாழ்ந்தார் 
கணமிகு புகழான் காண்டீ வனுமே 
நாக கன்னி நவிலொரு கைம்பெண் 
மாகமின் னன்ன மாணெழி லுலூபியை 
மணந்தன னின்னும் மாநளன் மனைவி 
குணந்தனிற் சிறந்த குலத்த மயந்தி 

இரண்டாஞ் சுயம்வர மியற்ற வெண்ணித் 
60 திரண்ட புயமனர் செவியுறச் சுயம்வர 

ஒலை போக்கிய வொருசொற் றானும் 
வேலைசூ ழுலகில் விதவை மணந்தான் 
இருந்த துரைக்குமா லினிதினி னறிய 
இன்னும் , 
பெருந்தவக் குருகுலப் பெரும்பரம் பரையின் 
சரிதம் படித்தார் சாற்றுவர் கைமையர் 
உரிய வழியி லுலகுவப் புறவே 
வந்தகான் முளைகளென் வாய்மை தனையே 
இந்தமா நிலத்தே இறக்க மனமகன் 

மன்ன மாதர் மணந்து கொண்டமைக்கும் 
70 முன்ன மொருவன் முன்னிப் புணர்ந்து 

விட்டே யகல விளங்கிழை யாளும் 
நட்டே பின்னு நாயக னொருவனைக் 
கொண்ட செயற்குங் கூறச் சான்று தான் 
எண்டரு புராணத் தினியகா வியத்துங் 
கண்டனம் பற்பல் காதைக ளம்மா 
விண்டவை கூறி விரிக்கிற் பெருகும் 


( xxii ) 


புருடனை யிழந்த பூவையர் மணத்தல் 
மருவு மெல்லா மாண்புயர் நாட்டினும் 

நம்நா டதனிலும் நாடுசில் குடியினர் 
80 தம்மா மனப்படி தணவாக் கைம்மையர் 

பின்னொரு கணவனைப் பிழையறக் கொண்டு 
மன்ன வாழ்வதும் மற்றுமுண் டாமல் 
இன்ன வகையே ஏனெல் லோரும் 
துன்னி மணந்து துயர நீங்கி 
வாழ்தல் கூடா மனங்களிப் புறவே 
தாழ்நெறி தன்னிற் றவறிடா தீங்கே, 
பாரதப் போரிற் பகரா டவரெலாஞ் 
சேரப் பொன்றிச் சென்றழிந் திடவே 

விதவா விவாகமும் வியன் கடல் கடத்தலும் 
90 இதமார் துறவு மிலாதொழிந் தனவால் 

கன்னியர் பொருட்டாற் கழன்றன விவையே 
மன்னிய மறையும் மருவு ஸ்மிருதியும் 
கணவனை யிழந்த காரிகை மறுமணம் 
குணமெனக் கூறிக் கொண்டுநின் றனவே 
மணவாக் கைமையர் மற்றுங் கடுமை 
தணவா நோன்பைத் தரிக்கவென் றனவே 
நோன்பின் கடுமையை நோன்று கொள்ளாதவர் 
பான்மையிற் கட்டை பகர வேறிடச் 

செப்பி யுளதாற் செய்தன எதுவும் 
100 ஒப்பிச் செய்தன ருத்தமர் சிலரே 

மறுத்தனர் பலரே மனத்துறு பயத்தால் 
வெறுத்தனர் விதியை வினையை நொந்தனர் 
அதனால் , 
மறுமணங் கொள்ள மகிழ்ந்துரைத் திட்டனர் 
உறு தவ மேன்மை உயாரு ளோரே 
மனைவியை யிழந்த மஈன் பணந் திடலாற் 


(( xxiii ) 


புனைகண வனைப்பிரி பூவையர் தாமும் 
மணந்திடல் நீதி மாணற மாமால் 
குணநிறை கடலாக் கூறிறை யோனும் 

இதனை வெறுக்கா னிதமென வெணுமே 
110 விதன நீக்க விழைவ தவல கடன் 

மனையை பிழந்த மதிமிகு முதியனும் 
இனை தலுற் றப்பா லின்மணங் கொளுங்கால் 
இளமை மகளி ரிருநில மதனில் 
உளமுறக் கைமை யுறுவிர தங்கொளல் 
எவனோ வியலு மீதற னாமோ 
பவுமுற வஞ்சகர் பகர்மொழி யலவோ 
கைமையர் மணத்தல் கடிந்தன மென்னல் 
மெய்மனக் கொண்டே மிகப்பார்த் தருண்மோ 

சருகுங் காற்றுஞ் சாப்பிட் டிருக்கும் 
120 பெருகு தவத்தரும் பெண்விழைந் திட்டால் 

அறுசுவை யுண்டி யடைவா யுண்போர் 
வெறுத்து மணத்தை விதவையா நிற்பரோ 
கருணைக் கடலாங் கடவுளெங் ஙனமோ 
பெருகு துயருறப் பேதையர் தம்மை 
மணமகனிறந்தான் மறுமணம் வேண்டாம் 
நுணங்கிடை மகட்கென நுவலுவன் சொலுமே ! 
உணவு நித்திரை உளவரை போக 
எணமிலா திருத்த லெவ்வண மியையும் 

கட்டுப் படுத்தினாற் காரிகை யார்தாங் 
130 கெட்டு வழியலாக் கேட்டு ணுழைவரே 

ஈதுயிர்க் கெல்லா மியல்பா கிடுமே 
வாது செய் வதுவும் வன்கண் மையதே 
என்று கொண்டே இயல்பினா லியாரும் 
துன்பகன் றின்பிற் றூநெறி நிற்க 
மன்னிய கருணை மனத்தா லெண்ணி 


( triv ) 


வன்புகூ முது வாய்மையே காட்டி 
வேதமும் புராணமும் விதித்த வுண்மையை 
ஏதமின் றெடுத்தே எவர்க்குங் காட்டி 
கைமையர் மணத்தல் கடன்மையே யலாது 
பொய்மை மொழியாற் புன்கண் ணுறுத்தலும் 
கூடா வொழுக்கிற் கூடிச் சிசுக்கொலை 
வாடா துஞற்றலும் வற்றிட வென்றே 
கல்வியு மறிவுங் கவினுய ரொழுக்கமும் 
நல்லருண் மனமும் நயம்பெறக் கொண்டோன் 
ஆங்கில மொழிவலா னறநெறி யறிந்தோன் 
ஒங்கிய வேத வுணர்வுமிக் குடையோன் 
தெலுங்க மன்னர் திருக்குலத் துதித்தோன் 
பலிஜ வாரெனும் பகர்குடி யாண்மையன் 

நம்பெரு மானாம் நாரண னாருறை 
150 அம்பிற் கோயில் அரும்பணி செய்து மன் 

இம்பரார் புகழ வினிது வாழ்ந்தோன் 
உம்பர் போற்று முமையவள் கேள்வன் 
கோவில் முதல் கோடா தியற்றி 
நோவிலா நிலையில் நோக்க விருந்தோன் 
பராவுமுத் யோகப் பண்பினி லிருந்தோன் 
இராஜகோ பாலெனும் எழிற்பெய ராளன் 
உலக முய்ய உயர்மொழித் தமிழால் 
இலகுநல் லறிவோ ரினிதெனக் கூற 

“ விதவா விவாகமென் " வித்தக நூலை 
160 இதமாக் கொள்ள வியற்றித் தந்தனன் 

அன்னவன் குணமு மவனுயர் கருணையும் 
162 மன்ன வாழி மாநில மிகவே . 

சுபம் ! சுபம் !! சுபம் !!! 
தி . கி . ராஜகோபாலன் , 

உரிமையாளன் , ஜனானுகூல அச்சுக்கூடம் . 


XXV 


T. V பொன்னுசாமி பிள்ளை , 

பென்ஷன்ட் சப் இஞ்சினீர் , திருச்சி , 
K. திருமலைசாமி நாயுடு , 

ஹெட் கிளர்க்கு , தந்தி ஆபீஸ் , புத்தூர் , திருச்சி . 
பெ . நாகரத்தினம் பிள்ளை , காசுக்கடை , திருச்சி . 
S T முத்துகிருஷ்ண நாயுடு , ரிவின்யூ பென்ஷனர் , திருச்சி 
A. V. பாலசிருஷ்ண நாயுடு , 

ஹெட் கிளர்க்கு , P. W. D திருச்சி . 
T , G. கோபால் பிள்ளை , யாதவர் , வர்த்தகம் , திருச்சி . 
R வெங்கடேசபெருமாள் நாயுடு , 

கண்டிராக்டர் , உறையூர், திருச்சி . 
CR ரெங்கராஜுலு நாயுடு , உபாத்தியாயர் , மதுரை . 
T V. நல்லசாமி பிள்ளை , B.A. 

முனிசிபல் கவுன்சிலர் , திருச்சி . 
DR . கோவிந்தராஜுலு நாயுடு , 

சானிடெரி இன்ஸ்பெக்டர் , திருச்சி . 
TL.K திருமலைசாமி நாயுடு , 

ஆப்காரி கண்டிராக்டர் , தி சி . 
T. V. வேதாச்சலம் பிள்ளை , B.A. B.L , 

வக்கீல் , தென்னூர் , திரு சி . 
T. R. சக்ரபாணி நாயுடு , ஆடிட் ஆபீஸ் , S I.Ry. திரு - சி . 
T. N. இரங்கமன்னார் நாயுடு , டிராப்ட் ஸ்மென் , திருச்சி . 
மா . திருவேங்கடம் பிள்ளை , மளிகை வியாபாரம் , திருச்சி . 
இராய் சாயப் , T. இராமாஞ்சுலு நாயுடு , 

ரிடைர்டு அஸிஸ்டண்டு ஸர்ஜன் , திருச்சி . 
RM நாராயணசாமி நாயுடு , 

காரரேஷன் ஸ்டால் , பாலக்கரை , திருச்சி . 
1 C. ராகவலு நாயுடு , மிராஸ்தார் , திருக்சி . 
SA. K. கலியபெருமாள் நாயுடு , 
உரிமையாளர் , ஆஞ்சநேயர் வார்ப்படத் தொழிற்சாலை ,திருச்சி 


xxvi 


திருசிரபுரம் ஹான செரி பெஞ்சுமாஜிஸ்திரேட்டும் டிஸ்திரிக்ட்டு 

போர்டுக்கும் டவுன் பஞ்சாயத்துக் கோர்ட்டுக்கும் 
மெம்பரும் , திருச்சினுப்பள்ளி விஸ்வப்ரம்ஹ 
மஹாஜன ஸெண்ட்ரல் சபையின் பிரதம 

காரியதரிசியுமாகிய 
திருவாளர் T.A. முத்துகிருஷ்ண ஆச்சாரியார் 

அவர்கள் தந்த சாத்துக்கவி . 


அறுசீர் விருத்தம் . 
இறையவன் அருளுக்கேற்கா இயல்பினால் நீதி மாறி 
முறையல விதவைமார்கள் முன்னுற மணத்தல் என்னும் 
குறைமதி மொழியைப் போக்கிக் குவலயம் முற்றும் வாழ 
நிறைகுண ராஜகோபால் நிகழ்த்தினன் நல்ல நூலே 
கணவனை இழந்தமாதர் கைம்மைய ராகி நிற்க 
மணமதை முடித்து வாழ மண்மிசை மொழிந்தார் முன்னோர் 
பணவர வுலகிற் காணீர் பண்புற வாழ்வீரொன்றில் 
எண முற என்று கூறும் இராஜ கோபாலன் வாழி . 


திரிசிரபுரம் பலிஜவார்சபை அங்கத்தினரு ளொருவராகிய 
ஜெ . வீராசாமி நாயுடு அவர்களாற் 
கொடுக்கப்பெற்ற சாற்றுக்கவிகள் . 


1 . 


எழுசீர் கழி நெடிலாசிரிய விருத்தம் . 
கடல் சூழ முப்புறங் கனகமால் வரைநிற்க 

கங்கை பல நதிகட் டாவ 
வடலோடு புற்பூண்டு மரமாதி தானிய 

மளவற்ற செல்வமோங்க 
வுடலாவி பேணாது நீதியுட னரசாண்ட 

வுத்தமப் பரதநாடு 
கெடலான காலமிது காரணங் கண்டுவழி 

கேட்பீர்க ணிலைமையுறவே . 


xxyii 


2 
. 


மூன்று யுகந் தன்னிலும் விதவைக்கு வேதனம் 

முன்னோர்கள் கண்டதுண்டு 
சான்றுபல கூறிடிலு லூபியைத் தனஞ்செயன் 

றான் வேட்டலொன்ற தாகும் 
பூன்றவிரைக் குழலியாந் தமயந்தி மறுமணம் 

பூண்பறை சாற்றலேனோ 
தோன்ற வருஞ் சுருதியி லிவ் வண்மை சொல்லுபல 

சாதியிலு மின்றுமுளவாம் . 


3 
. 


4 . 


பாரதப் போரினான் மறுமணங் கடலேறற் 

பகர் துறவு முதலதாக 
நேரவகை கூடாது நிச்சயஞ் செய்தனர் 

நீணிலந்தன்னி னம் போல் 
வாரவரின் காமநோய் மாற்றவோ சிலகாலம் 

வைத்ததடை தானு மலவோ 
காரமொடு சுவையன்னங் கண்டபெண் வேட்கையின் 

காமமதைக் கட்டவெளிதோ 
பழையன நீக்கியும் புதியன கூட்டியும் 

பண்பமர காலமோரா 
வழகுமிக வாழ்வதே வாழ்க்கையா மற்றெலா 

மறிவற்ற செய்கையாகும் 
பழகிட வேண்டுமொரு நல்வழி பழகாது 

படிலென்றும் பாவஞ்சாருங் 
குழவிபோல் வலுவற்ற குணவதி கைம்பெண்ணின் 

குறையை நீர் நீக்க வருவீர் . 
நீடுபுக ழிந்தியா நிலையற்றுத் தடுமாறி 

நிற்கின்ற நிலையை மாற்ற 
கூடுபுக ழிந்திய ரிக்குறையை நீக்கிமுதற் 

குவலயம் போற்ற நாளுஞ் 
சூடுபுகழிஃது தான் சுயராச்சியப் பேச்சையுஞ் 

சுருக்காய் முடிக்க வகையாம் 
நாடுபுகழ் வித்தியா சாகரர் வீரேசர் 

நவின்றுபல மணமுஞ்செய்தார் 
எண்ணமா ரிச்செயலை யிராசகோபாலனு 

மேடிட்டுப் பாடுபட்டு 


5 . 


6 . 


xxviii 


7 . 


வண்ணமார் நூலொன்று வசனமாய்ச் சொற்றலொடு 

வாழ்த்தியதை யூன்றி நீவிர் 
திண்ணமாய்க் கையாள மூப்பினது சிரமத்தை 

திரணமா யுதறிவிட்டு 
கண்ணனா ரருள்வழி முன்வந்து நின்றனன் 

கை கொடுத் து தவிசெய்வீர் 
மெய்ஞ்ஞான நன்னாடு மெலிவடைய பெண்கொலையுஞ் 

சிசுகத்தி களவு முதலா 
மஞ்ஞான மலியாமன் மண்பெருமை குலையாமன் 

மனதொப்பியாற்றி மொழியைத் 
தஞ்ஞான நிலைகண்டு தக்கபடி தாரணியிற் 

றன்னுரிமை பெற்று வாழ்க 
வெஞ்ஞான்று மீசனருளுள தாகி செல்வ முத 

லினிதோங்கி யேற்றமாமே. 


திரிசிரபுரம் பிஷப்ஹீபர்காலேஜ் தமிழ் லெக்சரர் 
வித்துவான் அ . சுந்தர நாதம் பிள்ளை அவர்களால் 

கொடுக்கப்பெற்ற சாற்றுக்கவிகள் . 


1 . 


2 . 


காணரு வேத மாதி கவின் திரு நூலும் யுக்தி 
மாணமை வழக்கு நாடி மாசறத் தெளியக் காட்டித் 
தோணரு கருணையாலே தோன்று நன்னூலைச் செய்தான் 
ஏணமை குணத்தா னெங்கள் இராஜ கோபால மாலே . 
கற்றநல் ராஜகோபால் காசினி மெச்சும் வாக்கின் 
சொற்ற நல் வித்தை யாளன் சோர்விலா பத்தி மிக்கான் 
குற்றமில் குணத்தான் தந்த கோதறு நூலின் பேர்தான் ! 
விற்றரு விதவா விவாக விளக்க மென்றிசைப்பர் மாதோ 
பிறை துதற் கைம்மை மாதர் பெருங்கவல் துயர மெல்லாம் 
இறையுமிங்கில்லாகோட வியைபினா னாடி வேதத் 
துறை நெறி கடலா தின்பிற் சொற்றிடு மிந்த நூல்தான் 
இறையருள் பெற்று வாழி ! யிருலெந் தழைக்கத் தானே . 


3 . 


xxix 


ஆய்வுரை . 


( விதவா விவாக விளக்கம் என்னும் சிறு நூலை திருச்சி 
நண்பர் C.P. இராஜகோபால்நாயுடு அவர்கள் அனுப்பக் கைவரப் 
பெற்று அதனைப்படித்துப் பார்த்தேன் . 

விதவா விவாக சபையின் உபசபை ஒன்று தென்னாட்டில் 
இல்லையே என்று நான் நினைத்த காலமும் உண்டு . அது நண்பர் 
இராஜகோபால் நாயுடுவால் திருச்சியில் கைகூடப்பெற்றதை 
நோக்க நன்மகிழ்ந்தேன் . 

நம் நாட்டில் உள்ளோர் சாத்திர பலமற்ற ஓர் துர் ஆசா 
ரத்தை மேற்கொண்டு இளம் கைம்பெண்களை அநேகவித சங் 
கடங்களுக்கு உட்படுத்தி வருகிறார்கள் . இத்துர்வழக்கம் என்று 
ஒழியுமோ அன்று தான் நாடு சுகப்படும் 

(உலகில் ஆடவருக்கு எவ்வளவு சுதந்திரம் உண்டோ அவ் 
வளவு சுதந்திரம் மடவாருக்கும் உண்டு என்பதை ஆண்மக்கள் 
மறந்துவிட்டார்கள் . இம்மறதி என்னும் பகைவன் ஈன்ற குழவி 
யே மேற்சொன்ன துர்வழக்கம் என்னலாம் . 

ஆரியர் தமிழ்நாடு புகுவதன் முன்னம் இந்நாட்டில் மக்களுள் 
களவு , கற்பு என்னும் இருவித முறைகளே நடைபெற்று 
வந்தன . 

ஆகையாலே தான் ஆசிரியர் திருவள்ளுவனாரும் இவ்விருவித 
முறைகளையே கிளந்தெடுத் தோதியுள்ளார் . இம்முறைகள் 
இரண்டுமாத்திரம் ஒரு நாட்டினிடத்து நடைபெற்று வந்தால் 
பெரும்பாலும் அந்நாட்டில் கைம்பெண்களே இருப்பது அரிது . 

பண்டைக் காலத்தே தமிழகத்தில் வாழ்ந்த நன்மக்கள் தலை 
வன் தலைவியாது உள்ள ஒற்றுமையால் ஏற்பட்ட மனைவாழ்க்கை 
யினையே சிறந்ததெனக் கொண்டாரென்பது அகப்பொருள் நூல் 
களால் இனிது விளங்கும் , 


XXX 


ஒர் பொழிலகத்தேயாதல் அல்லது பிற எவ்விடத்தேயாதல் 
தலைவன் தலைவி என்பார்க்கு காட்சி முதலியன நிகழ்ந்து அன் 
னோரது குறிப்பறிவு முற்றுப்பெற வேண்டுமென்பதே அகப் 
பொருள் இலக்கணத்திலும் அதன் வழித்தாய் இலக்கியங்களிலும் 
நன்கு நாட்டப் பெற்றிருக்கின்றது . 

பல பிறவிகளிலும் ஒத்த அன்பினராய் இல்வாழ்க்கை நடத் 
திய இரண்டு உயிர்கள் இப்பிறப்பிலே ஆணும் பெண்ணுமாக 
ஒருவரை யொருவர் தலைப்பட்ட ஞான்று அன்னோரது உழுவ 
லன்பு வெளிப்பட்டு அவ்விருவரையும் ஒற்றுமைப் படுத்தும் . 

இந்நிகழ்ச்சிகள் உண்டாவதற்கு தலைவன் தலைவியருக்கு 
வயது வந்தே இருக்கவேண்டும் . வயதுவராச்சிறுமக்களிடை 
இவ்வித உணர்ச்சிகள் உண்டாகா . ஆகையால் இக்காலத்தில் 
நடைபெறும் குழந்தை மண முடிப்பு அக்காலத்தில் இல்லையென் 
பது போதரும் . 

இவ்வாறு ஒத்த அன்பினராய் தலைவனும் தலைவியும் களவு 
முறையாற் பிணிக்கப்பட்டு கற்பு முறையில் இல்லறம் நடத்தி 
னால் அவர்களுக்கு எவ்விதத்திலும் குறைவு ஏற்படாது . கவலை 
என்பது ஒன்று இல்லாராய் வாழ்ந்திருப்பர் . அதனால் அவர் 
களுக்கு ஆயுளும் நீடிக்கும் . 
புறநானூற்றில் கூறிய பிசிராந்தையார் இதற்குச்சான்றுபகர்வர் . 
கற்புடைய மாதர் கைம்பெண்களாகவே மாட்டார்கள் . 
தெய்வ தோழாள் கொழுநற் றொழுதெழுவாள் 

பெய்யெனப் பெய்யு மழை " 
என்றபடி கற்புடை மகளிர் தமதிட்டப்படி மழையைப் பெய் 
விக்க வல்லவர்கள் . ஆதலால் சாவித்திரி மாதிரி தம்கணவர்களையும் 
உய்விக்க வல்லவர்களே . 

கற்புமுறை இத்தமிழ்நாடு ஒன்றற்கே சிறப்புடையது . 

ஆகையால் அக்காலத்தில் இளங்கைம்பெண்களைப்பற்றிக்கவ 
லையே இல்லாமல் இருந்தது . ஆகையால் திருவள்ளுவர் முதலான 
நீதி சற்காரரும் கைம்மையர்க்கு ஒழுக்கம் கூறாமற் போயினர் 


ஆரியர்கள் தமிழ்நாடு புகுந்த பின்னர் ஆரியர்கள் தங்க 
ளுடைய எண்வித மண முறையைத் தமிழ்மக்களிடையில் புகுத் 
தி விட்டார்கள் 

பொய்யும் வழுவுந் தோன்றிய பின்னர் 
ஐயர் யாத்தனர் காரணம் என்ப தொல்காப்பியம் . 

இப்பொழுது தமிழர்க்குள் நடைபெறும் மணமுறை பண் 
டைச் சிறப்பு முறையைத் தழுவியதல்ல . இப்பொழுது நடை 
பெறுவதெல்லாம் ஆரியர் மணமுறையைத் தழுவியன . ஆகை 
யாற்றான் இக்காலத்தில் இளங்கைம் பெண்களை ஏராள மாய்க் 
காண்கிறோம் . 

இவ்விளங் கைம்பெண்களை நல்வாழ்க்கைப் படுத்து தற்கு 
இவ்வித விதவா விவாகசங்கம் இன்றியமையாததே . 

களவு முறையில் இருவரது மனமும் ஒத்த பிற்பாடு மண 
மகனுக்கு ஏதாவதொரு தீங்கு ஊழ்வலியால் ஏற்பட்டு விட்டால் 
மணமகள் வேறொருவனை நாடாள் . கைம்மை நோன்பு நோற் 
றே காலத்தைக் கழிப்பாள் . ஏனென்றால் இயற்கையாக ஒருவ 
னிடத்தே சென்ற அன்பானது மறுபடியும் இன்னொருவனிடம் 
செல்லாது . இதற்குத் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தமக் 
கையார் திலகவதியாரே சான்று . 

ஆடவர்க்குள் பிரமசாரியம் , கிரகஸ்தாசிரமம்- வானப்பிரஸ் 
தம் - சந்நியாசம் என நான்கு நிலைகள் உள்ளன போலவே மட 
வார்க்குள்ளும் நான்கு நிலைகள் உள்ளன : 

1. மடவார் கன்னிமாடத்தில் இருக்கும் வரை- பிரம 
சாரியம் - அதாவது கன்னிமாட வாழ்வு . 

2. களவு முறையில் மணமகனை வரித்து கற்பு முறையில் 
இல்லறம் நடத்துவது கிரகஸ்தாசிரமம். அதாவது இல்லறவாழ்வு . 

3. கனவனோடு வனம்புக்கு கணவன் தவமியற்றுங்கால் 
தான் அவனுக்குத் தொண்டு செய்வது - வானப்பிரஸ்தம் - அதா 


வது வனவாசம் , 


xxxii 


4. ஊழ்வலியால் கணவன் இறக்க நேரில் மனைவி உலகை 
வெறுத்து கைம்மை நோன்பு நோற்பது - சந்நியாசம் . 

கைம்மை நோன்பாவது : 
1. உப்பில்லாத கூழ் அருந்து சல் 
2. பாயில்லாமல் வெறுந்தரையில் படுப்பது 
3. வெற்றிலை பாக்குப் போடாமல் இருப்பது 
4. வெள்ளை அல்லது துவராடையைத் தவிர வேறு நிற 

ஆடைகளைக் கட்டாமல் இருப்பது . 
5. அணிகலன்கள் அணியாமல் இருப்பது . 
6. மஞ்சள் பூசாமல் குளிப்பது . 
7. குங்குமப் பொட்டிடாமல் இருப்பது 
8. பூக்களை அணியாமல் இருப்பது . 
9. தேவகோட்டத்தில் தொண்டு செய்திருப்பது முதலியன . 

முக்கியமாக போகத்தை விளைவிக்கும் பொருள்களை வெறு 
த்து இருப்பது . 

சந்நியாசிகளில் அநேகர் மொட்டை அடிக்கவும் அநேகர் பயிர் 
( சடை ) வளர்க்கவும் இருப்பது போல கைம்பெண்களில் அநேகர் 
மொட்டை அடிக்கவும் அநேகர் மயிர் வளர்க்கவும் செய்கிறார்கள் . 

ஆகையால் கைம்மை நோன்புக்கும் சந்நியாசத்துக்கும் யா 
தொரு வித்தியாசம் இல்லை . 

இவ்விதம் உலகை உண்மையில் வெறுத்த கைம்மை கோன் 
பாகிய சந்நியாசத்தைக் கைக்கொண்ட கைம் பெண்களுக்கு மறு 
விவாகம் வேண்டியதில்லை . 

அப்படி இல்லாமல் தற்கால ஆரிய மண முறைப்படி விவா 
கம் செய்யப்பட்டு இளமையிலேயே கைம்பெண்களாகும் சிறுமக 
ளிர்க்கு மறுவிவாகம் அவசியமே . 

ஆகையால் நம் நாட்டில் உள்ளோர் எல்லோரும் இச்சங்கத் 
தில் அங்கத்தினராயமர்ந்து சங்கத்தின் நோக்கங்களை முற்றுவிப் 
பார்களென நம்புகிறேன் . 

அரூர் 
22-5-26 . 

துடிசைகிழார் அ . சிதம்பரனர் . 


26. } 


ஓம் . 
விதவா விவாக விளக்கம் . 


" எல்லாரும் இன்புற் றிருக்க நினைப்பதுவே 
அல்லாமல் மற்றொன் றறியேன் பராபரமே . " ( தாயுமானவர் ) 


Zeason 
அேகிலாண்டங்களை யெல்லாம் தன்னருள் வெளிக்குள் 

தங்கும்படி இச்சைவைத்து இரக்ஷித்து வரும் 
சர்வேசுரன் , இரக்கமுள்ள வரென்றும் , பரமதயை யுள்ள 
வரென்றும் , கருணையுள்ளவரென்றும் , தர்மமே வடிவு 
கொண்டவ சென்றம் அவர்படைத்த எல்லா ஜீவகோடி 
இராசிகளும் எக்காலத்தும் சுகத்தை அனுபவிப்பதே 
அவருடைய இச்சையென்றும் , எல்லாத் தேசத்தினரா 
லும் , மதஸ்தர்களாலும் , குபேதமில்லாமல் நிராக்ஷே 
பனையாய் ஒப்புக்கொள்ளப்பட்ட பரம சித்தாந்தமாகும் .) 
அஞ்ஞானத்தாலும் , சிரத்தையற்ற நடவடிக்கையாலும் , 
தர்மங்களை மீறி நடப்பதாலும் , பிறருடைய அக்கிரமச் 
செயல்களாலும் , துக்கங்கள் சம்பவிக்கும் . கருணாகா 
னாகிய ஈசுவரனால் வெளியிடப்பட்ட சாஸ்திரமானது 
பிரஜைகளுடைய சுககரமாயிருக்குமே யொழிய , பிரதி 
கூலமா யிருக்கலாகாதென்றும் , இதற்கு விரோதமாய்ப் 
போதிப்பவர்கள் வஞ்சகரென்றும் , தெய்வ தூஷணை செய் 
யப்பட்டவரென்றும் , நன்றாய் அறிந்து கொள்ளத்தக்கது . 
வெகு ஜனங்களுடையசுகத்தை அனுசரித்துச்செய்வதே 
புண்ணிய காரியமாகும் , அல்லாதது பாப காரியமாகும் : 

పరోపకారః పుణ్యాయ ! పాపాయ పరపీడనమ్ !! 

" பரோபகார : புண்யாய பாபாய பரபீடனம் . 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 


2 


ஆகையால் , எந்த சாஸ்திரத்தை யுண்டாக்கினாலும் , 
எந்ததர்மத்தை நிர்ணயித்தாலும் , எம்மதத்தைஸ் தாபிக்க 
முயன்றாலும் , அக்காரியம் வெகு ஜனங்களுடைய சுககர 
மாயிருக்க வேணுமேயொழிய ஒரு கூட்டத்தாருக்கு 
மட்டும் அனுகூலமாயிருக்குமாகில் , அது பகவானுடைய 
இஷ்டத்தைப் பொறுத்ததல்லவென்றும் , கொடுமையான 
பேய்பிசாசுகளை யொத்தவர்களின் செயலென்றும் நம்ப 
லாம் . தங்களுடைய கர்ப்பத்தில் பிறந்த ஸ்திரீகளையும் , 
சிசுக்களையும் இரக்கமற்று வதைக்கும் கிராதககாரியம் 
அஞ்ஞானத்தாலல்லவா ? சத்தியமான ஈசுவரணை மறந்து 
காளியென்றும் , சத்தியென்றும் , பேரிட்ட கற்சிலைகளுக் 
குச் சந்தோஷமுண்டாகுமென்று தயையை மறந்து நம் 
முன்னோர் நரபலி கொடுத்துவந்தது கோரமான இராக்ஷ 
தச்செயலல்லவா ? புண்ணியம் வருமென்றும் பாபம் கழியு 
மென்றும் பிரமையடைந்து , இரக்கமின்றிப் பிரியசம்மந் 
தத்தை மறந்து , தங்கள் வயிற்றிற்பிறந்த சிசுக்களைக் கல் 
காநதியில் முதலைகளுக்கு இரையாக ஆற்றில் எறிந்து 
விட்டதும் இக்காலத்தும் இரகச்யமாய் எறிந்து வருவது 
மான ஆசாரம் புண்ணியச் செயலாகுமா ? முன்னோர் 
அநுஷ்டித்து வந்ததாகச்சொல்லும் இவ்வழக்கத்தை இப் 
போது நாம் வெறுக்கிறோமல்லவா ? இப்படிச் செய்வது 
வழக்கம் அல்லது ஆசாரமென்று சொல்லப் படுகிற 
பிசாசின் பெருமையினாலல்லவா ? ஒருவ ரேப் பார்த்து 

பால விதவைப் பெண்ணுக்கு மறுவிவாகம் 
செய்து வைத்து அப்பெண்மணியின் துயரத்தை மாற் 
றக்கூடாதா என்று கேட்டால் , ஐயா நம்மவர்களுக்குள் 
இவ்வழக்க மில்லையே இது நாம் அநுஷ்டித்து வரும் 
ஆசாரமல்லவே என்று பொறுப்பற்றுச் சொல்லி விடு 
கிறார்களே ; நம்முடைய கருணைக்கும் தயைக்கும் உரித் 


உங்கள் 


3 


ஈசுவானது 


தான பால விதவைகள் , வாழ்நாள் பரியந்தம் கான்படு 
கண்ணியில் மான்படுமாறு கலங்கும் துயரத்தையும் 
கஷ்டத்தையும் பார்த்து மனம் இளகாமலிருத்தல் அந்த 
ஆசாரமென்கிற பிசாசின் 

காரியமேயல்லவா ? இந்த 
அநாதவிதவைகள் படும் துயரத்தைப் போக்குவதற்குப் 
புண்ணியவான்கள் செய்யும் பரோபகார முயற்சிகளுக்கு 
இடையூறுகள் செய்து எடுத்த காரியம் ஈடேறவொட்டா 
மல் செய்வதும் அந்த ஆசார பிசாசத்தின் ஆவேச 
வலுவாலே யல்லவா ? ஏ கொடிய ஆசார பிசாசமே ! 
எல்லாத் தேசங்களுக்கும் சிரோமணியாய் , எல்லா தேசத் 
தோர்களும் கவுரவித்து வந்த இந்த இந்து தேசத்தில் 
மட்டும் நீ பிரவேசித்து 

அதிகாரத்தை 
ஆக்கிரமித்துக் கொண்டு இத்தேசத்தில் பிறந்த எங்கள் 
சகோதரிகள் , பிள்ளைகள் , பேத்திகள் , விதவைகளான 
காள் முதல் நீ உன்னுடைய எல்லையற்ற அக்கிரம அதி 
காரத்தைச்செலுத்துகிறாய் . இவ்வுலகத்திலுள்ள எல்லாத் 
தேசங்களுக்கும் முடி நாயகமாய் விளங்கிய இத்தேசத் 
தைப் பார்த்து மற்ற தேசத்தார் இந்துக்கள் கௌரவ 
மற்றவர்க ளென்றும் , தயையற்றவர்க ளென்றும் , தங் 
களுடன் பிறந்த சகோதரிகள் , தாம் பெற்ற பெண் 
பிள்ளைகளின் மிதே கொஞ்சமேனும் இரக்கமற்ற கொடிய 
பாவிகளென்றும் , நாகரிகமற்றவர்களென்றும் , எவருமறி 
யச்சொல்லு கிறார்களே . நீ எங்கள் தேசத்தை அடைந்த 
பின்னரல்லவா எது செய்யத்தக்கது எது செய்யத்தகா 
தது என்கிற விவேகத்தை எங்கள் இருதயத்திலிருந்துங் 
தூத்திவிட்டாய் ! ஆத்மகுணங்களிற் சிறந்ததாகிய தயை 
என்கிற தர்மத்தை அவர்கள் மனதைவிட்டுத்துரத்திவிட் 
டாய் ! உன் அதிகாரம் பெருகிய பிந்தியல்லவா எல்லா 
தேசத்தினராலும் புகழ்படைத்த இந்தப் பரத கண்டம் 


4 


நாளடைவில் கர்ப்பமழித்தல் சிசுகத்தி முதலிய பாவங் 
களால் ஈன தசையை யடைந்து இப்போது இதாதேசத் 
தார் பார்த்து நகைக்கும் நிலமைக்கும் வந்து விட்டது ! 

ஆகையால் , சகோதரர்களே ! சகோதரிகளே ! நீங்கள் 
இனியாவது அறிவுற்று ( ஆசாரமென்கிற ) அஞ்ஞான 
நித்திரையிலிருந்து விழித்துக்கொண்டு நம்மைப் படைத்த 
ஈசுவரனது கட்டளையாகிய வேதவிதியின்படி நடந்து 
அவரது அதிகாரத்தையும் அவருடைய சிங்காசனத்தை 
யும் களவாடி ஆசாரமென்கிற பெயரிட்டுக் கொண்டு 
நம்மை ஆளும்படியான இந்தப்பிசாசத்தின் அடிமைக்கு 
நாம் ஆளாகாமல் மற்ற தேசத்தாருடைய மதிப்பை 
நாமடைந்து நமது ஆதி நாகரிகத்தை நிலை நாட்ட 
வேண்டும் . 

மானிபாகிய நாம் மிருகங்களைப்போல் ஞானமற்ற 
வர்களல்ல . எது சத்தியம் , எது அசத்திய மென்று 
தெரிந்து கொள்வதற்கும் , அவரை ஆராதித்து மோக்ஷ 
வீடடைவதற்கும் , புண்ணிய பாவங்களை அறிந்து கொள் 
வதற்கும் , எது அனுகூலமானது ? எது பிரதிகூலமான 
து ? என்று தீர்மானித்துக்கொள்வதற்கும் கடவுள் ஞான 
மென்கிற பிரகாசமான தீபத்தை நமக்குக் கொடுத்திருக் 
கிறார் . அஞ்ஞானத்தால் மிருகங்கள் ஒரே சுபாவத்தை 
யடைந்து எப்போதும் இருக்குமேயொழிய, ஞானத் 
தோடு கூடிய மானிடர் தங்களுக்கு ஈசுவரன் அநுக்கிர 
கித்திருக்கும் ஞானசுதந்திர பலத்தால் மாறு தலடை 
யாமல் எக்காலத்திலும் ஸ்திரமாய் , ஒரே ஸ்வபாவத்தை 
யுடையவர்களாயிருக்க முடியாது . உலகத்தில் நமக் 
கெவ்வளவுக் கெவ்வளவு வித்தையும் , புத்தியும் அநுபவ 
மும் விர்த்தியடையுமோ அவ்வளவுக்கவ்வளவு , அவ்வக் 


5 


அதுவே 


காலத்து மாறுதல்கள் அடைவதும் , அப்பேர்ப்பட்ட 
மாறுதல்கள் தேசத்தின் சௌகரியத்துக்கு அநுகூலமா 
யிருந்தால் அது பகவானுடைய திருவுள்ளத்துக்கு 
உவப்பான தாகவுமே இருக்கும் . 

அவரது 
திருவுள்ளக் கருத்தாகும் . ஆயினும் விஷய விசாரம் 
செய்யாமல் கிரமமான மாறுபாடுகள் செய்ய முடியா 
தாகையால் , இது பழைய ஆசாரமா அல்லவாவென்கிற 
பொறுப்பற்ற 

விசாரணையை விட்டு விட்டு இதனால் 
லாபமுண்டாகுமா நஷ்டமுண்டாகுமா , தற்கால நில 
மைக்கு அநுகூலமானதா 

பிரதிகூலமானதா என்ற 
( விஷய ) விசாரணை செய்து , நல்ல பயனேற்படக்கூடிய 
ஏற்பாடுகளை நாம் செய்து கொண்டே போகவேண்டும் . 
தொன்று தொட்டு வழங்கி வந்த ஆசாரமாகிலும் மானிட 
சுபாவத்துக்கும் , இயற்கைத் தர்மத்துக்கும் விரோதப் 
பட்டிருந்தால் அவ்வனுஷ்டானம் என்றைக்காவது நசித் 
துப்போகத்தக்கதே . ஆகையால் , இளமைப் பருவத்தில் 
கணவனை இழந்துவிட்ட கைம்பெண்களை மறு கல்யாணம் 
செய்யவொட்டாமல் தடுத்து வைத்திருக்கும் சுபாவ 
விரோதமான கொடிய ஆசாரமென்கிற வழக்கமும் 
நசித்துப்போகக்கூடியதே. நாமனுஷ்டித்துவரும் இத் 
தீயவழக்கம் சுபாவதர்மத்தை அனுசரித்ததாயிருந்தால் 
இவ்வாசாரத்தை என் உலகமுழுவதும் அனுஷ்டிக்க 
வில்லை . அறியாமையால் அனேகர் இந்த வழக்கம் உலக 
முழுதும் அனுஷ்டித்து வருவதாக எண்ணியிருக் 
கலாம் . நம்முடைய இந்து தேசம் உலகத்தில் 20 - ல் 
ஒரு பங்குகூட ஆகமாட்டாது . மற்றெல்லாத் தேசங்களி 

சுபவ விரோதமான இவ்வழக்கம் அனுஷ்டிக்கப் 
படவில்லை . இந்த தேசத்திலும் அநேக மதஸ்தர்கள் 
பரவி யிருக்க , அவர்கள் இத்தீய வழக்கத்தை அனுஷ்டிக் 


லும் 


6 


க 


காமல் இந்து மதத்தைத் தழுவியிருக்குமவர்களால் மட்டும் 
அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது . அதுவும் பிரம்ம க்ஷத் 
திரிய வைசியர்களென்றும் உயந்த வகுப்பினரென்றும் 
சொல்லிக்கொள்ளு பவர்களால் மட்டும் அனுஷ்டிக்கப்படு 
கிறது . இத்தீயவழக்கம் எக்காலத்திலுமில்லாமல் , இக்கலி 
யுகம் பிறந்தபின்னிட்டே சிலவகுப்பாரால் மட்டும் அனுஷ் 
டிக்கப்பட்டும் , நிராக்ஷேபனையாயும் பரவாமல் வெகுகால 
மாகவே மறுக்கப்பட்டும் வந்திருப்பதால் , இக்காலத்தில் 
உலகமுழுதும் விருத்தியாகிவரும் கல்விச்செல்வத்தால் 
இயற்கைக்குவிரோதமான இத்தீயவழக்கம் நசித்துப்போ 
கும்காலம் சமீபித்து விட்டது . ஆகிலும் அது அடியோடு 
சீக்கிரம் வீழ்ந்து போகும்படியான வேண்டிய முயற்சி 
களை நாம் செய்து கொண்டு போகவேண்டும் . உலோ 
கோபகாரராயிருந்த மகான் ஈசுவரசந்திரவித்தியாஸாகா 
ருடைய 

அபிப்பிராயத்தைக் கைக்கொண்டு பஞ்சாப் 
தேயத்தைச் சேர்ந்த லாகூர் என்ற நகரத்தில் விதவை 
களை ரக்ஷிக்கும் பொருட்டு 1914 - னு ஒரு சபையை 
ஸ்தாபித்து இதற்கு ஐக்கியமாகாணம் , பேஹார் , ஒரிசா , 
வங்காளம் , பொம்பாய் , ஆசாம்தேசம் , இரஜபுதனம் , 
மத்தியமாகாணம் முதலான இடங்களில் உபசபைகளை 
யுண்டாக்கி சுமார் 7,000 விதவைகளின் விவாகங்கள் செய் 
திருக்கிறார்கள் . இவ்விதமாய் இந்த கொடிய ஆசாரத்தை 
வடதிசையிலிருந்து துரத்திக் கொண்டுவந்து , சென்னை 
யிலும் , பெங்களூரிலும் , குடகு பிரதேசங்களிலும் சபை 
களை ஏற்படுத்த அச்சபையாரும் விதவைகள் ரக்ஷணார்த் 
தமாய்ச் சாலைகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் . 12 - வருஷங் 
களுக்கு முற்பட்ட காலத்தில் நான்கு வேதங்களையும் 
கற்றுணர்ந்த பண்டிதர்களால் அலங்கரிக்கப் பெற்ற 
விசாகப்பட்டணம் , கோதவரி , கிருஷ்ணா ஜில்லாக்களி 


7 


லுள்ள பண்டிதர்களோடு போராடி ஜயம்பெற்ற ராஜ 
மகேந்திரவரம்வித்துவானாகிய சென்னைப்பட்டினம் சர்வ 
கலாசாலைத்தெலுங்குபாஷை பண்டிதராகிய பாவ்பகதூர் 
பட்டம் பெற்ற ஸ்ரீ வீரேசலிங்கமபந்து லுவென்கிற பிரா 
மண உத்தமர் அநேக பிராமண விதவைப் பெண்களின் 
புனர் விவாகத்தை நடத்தி வைத்தார் . அவ்விவாகங்களில் 
வைசிய கோமுட்டி விதவைப்பெண்ணின் கலியாணமு 
மொன்று நடந்தது . அந்த ஜில்லாக்களிலும் சபைகள் 
எற்பட்டு பிரசாரவேலை செய்து வருகிறார்கள். 

இதை 
அநுசரித்தே இத்திருச்சி நகரத்திலும் இக்கிளைச்சபை 
ஸ்தாபிக்கப் பெற்றது . இந்தப் புண்ணியாத்மாக்களின் 
திருவாக்கின் சொற்களையே நான் சொன்னதும் சொல் 
வதுமாகும் . 
நாமிப்போது 

அனுஷ்டித்து வரும் ஆசாரத்தை 
விட்டு விடும்படி நான் உங்களுக்குச் சொல்வதற்குமுன் 
அவ்வாசாரத்தால் ஜனசமூகத்துக்கு உண்டாகும் கஷ் 
டங்களையும் , நஷ்டங்களையும் அத்தீய ஒழுக்கத்தை 
ஒழித்து விடுவதால் ஏற்படும் லாபத்தைப்பற்றியுஞ் 
சிறிது கவனிக்கக்கோருகிறேன் . 

ஸர்வஸமானராகிய ஈசுவரன் ஸ்திரீ புருஷ பேத 
மற்று மானிடவர்க்க முழவதும் இவ்வுலகத்தில் சாக் 
தியப்பட்ட மட்டும் சம்பூரண சுகத்தை அநுபவிப்பதற் 

எண்ணங் கொண்டவரென்று முந்தியே சொல்லி 
யிருக்கிறேன் . இவ்வுலகத்தில் சமஸ்த ஜீவகோடி இராசி 
களும் அடையத்தக்க ஆகாரம் , நித்திரை , போகமென் 
கிற சுகங்களில் காமசுகம் முக்கியமானது . ஜெகதீசுரன் 
புருஷர்களுக்கு எப்படி பசி , தாகம் , போகமென்கிற 
இச்சையை உண்டாக்கி இருக்கின்றனரோ , அவ்வண்ண 
மாகவே ஸ்திரீகளுக்கும் காம இச்சையை உண்டாக்கி 


காக 


8 


இருப்பதால் , புருஷர்களாகட்டும் , ஸ்தீரீகளாகட்டும் , அக் 
காமசுகத்தை நியாயமான வழியில் அடைய வேண்டு 
மென்பதே , ஈசுவானது திருவுள்ளமென்பது தெளிவாய் 
இருப்பதால் , விபசாரவழியிற் செல்ல மல் காமசாந்தி 
செய்து கொள்ள வேண்டும் . காமசாந்தியின் பொருட்டு 
ஏற்பட்டமார்க்கம் விவாகசம்மந்தமே . புருஷனை இழந்த 
விதவைப் பெண்களுக்கு விவாகம் செய்து வைப்பதை 
விட்டு , அவர்களை எவ்வித நிர்ப்பந்தத்துக்குட்படுத் 
னாலும் , மறுமையில் புண்ணியலோகம் கிடைக்குமென்று 
ஆசை வார்த்தைகளைச் சொன்னாலும் , எவ்வளவு நல்ல 
உபதேசங்கள் செய்து வைத்தாலும் , மானிட இயற்கைச் 
சுபாவம் மாறாமல் தீயவழியில் செல்லுமே யல்லாமல் , 
பெரும்பாலோருக்கு இந்திரிய நிக்கிரகம் செய்யமுடி 
யாது . சகலமும் கற்றுணர்ந்து , ஒருவருடனும் சேராமல் 
சம்சாரபந்தமுமற்று , 

சரீரம் ஒடுங்கும்படிச் செய்து , 
ஆரண்யங்களில் வேர் கிழங்குகளைப்புசித்து , 

தலை 
கீழாய்த் தொங்கித் தவம்பண்ணிய மகான்களே அப் 
போதைக்கப்போது சாமாந்தரர்களாகி , தங்கள் புத்திதடு 
மாறிச் செய்யத்தகாதனவற்றைச் செய்தார்களென்றால் , 
நெய் , பால் , தயிர் முதலான வற்றோடு நல்ல அன்னத்தைப் 
புசிக்கும் மானிடராகிய புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் 
காம இந்திரியத்தை ஜெபிக்க முடியுமா ? முடியுமென்று 
சொல்வது மகாவிந்திய பர்வ கமானது சமுத்திரத்தில் 
மிதக்குமென்று சொல்லத்தக்கதாகும் . 

విశ్వామిత్ర పరాశర ప్రభృతయో వాతాంబు పర్ణాశనా 
స్తే పి స్త్రీ ముఖ పంకజం సులలితం దృష్వైవ మోహం గతాః 
శాల్యన్నం సమృతం పయోదధి యుతం భుంజంతి యేమానవా ! 
తేషామింద్రియ నిగ్రహోయది భవేద్వింధ్యః ప్లవేత్సాగరే . 


9 


கற் 


விஸ்வாமித்ர பராசர ப்ரப்ருத யோ , வாதாம்பு பர்ணாசனா 
ஸ்தேபிஸதிரீ முகபங்கஜம் சுலலிதம் தருஷ்ட்வைவ மோஹ மகதாஹ 
சால்யன்னம் ஸக்ருதம் பயததியதம் புஞ்சந்தியே மானவாஹ 
தேஷாம் இந்திரிய விச்ரஹோயதி பவேவத் விந்தியா பலவேத்ஸாகரே . 

மகாரிஷிகளின் நிலைமை யிப்படிக்கிருக்க 
றுணர்ந்த வித்வான்களிருக்க வேண்டிய நிலைமையைச் 
சொல்லும் தர்மசாஸ்திரங்களை விதித்த மனுவானவர் 
சொன்ன சுலோகமாவது . 

మాత్రా స్వర్ణా దుహితావా నవివిక్తాసనో భవేత్ 
బలవానింద్రియ గ్రామో విద్వాంస మపికర్షతి . 
மாதரா ஸ்வஸ்ரா தஹித்ராவா நவிவிக்தாஸநோபவேத் 
பலவா நிரதாயக்ராமோ வித்வாமஸ மபிகர்ஷதி . 

மகாவலிமை பெற்ற காமேந்திரியமானது கற் 
றுணர்ந்த வித்வான்களையும் வஞ்சிக்குமாகையால் , அவர் 
கள் , பெற்ற தாயாகிலும் , உடன் பிறந்தவளேயாகிலும் 
குமாரத்தியேயாகிலும் , 

எக்காரணத்தை 

னத்தை முன் 
னிட்டும் ரகஸ்யமான இடத்தில் கூடிப்பேச உட்கார 
லாகாதென்று வித்வான்களுக்கே விதித்திருப்பதால் 
மந்தமதிகள் விஷயமாய்ச் சொல்லவேண்டியதில்லை. 

உலர்ந்த சருகுகளையும் , வாயுவையும் பக்ஷித்தும் 
ஆரண்யங்களில் இரும்பு வலைகளை கௌபீனமாய்க்கட் 
டிக்கொண்டும் வாசம் செய்யும்படியான தபோதனர் 
களின் ஸ்திதியும் , பெற்றோர்களை விட்டுக் குருகுல வாசம் 
செய்து நிஷ்டையோடு கூடி வித்தியாப்பியாசம் செய்யும் 
வித்வான்களுடைய மனமே கெட்டுப்போய்விடுமென 

றால் , 
கொஞ்சமும் வித்தையற்று , இது தக்கது , இது தகா 
தது என்கிற விவேகமற்று , இந்திரிய சுகத்துக்காது 
கூலமாயிருக்கும் நன்கமைந்த வீடுகளில் வாசம் செய்து 


தன் 


2 


10 


கா 


கொண்டு , நற்பிராயத்தோடு கூடிய துஷ்ட இளைஞர் 
களாகிய ஆண்பிள்ளைகளின் நடுவில் நடமாடிக்கொண்டு 
உப்பு , புளிப்பு , தித்திப்பு முதலான நவாக்கு ருசிகர 
மான பதார்த்தங்களைத்தின்று , நற்பருவத்சோடு கூடிய 
இளம்கைம்பெண்கள் காமேந்திரியத்தை அடக்கியாள 
முடியுமென்று நீங்கள் கனவாவது 

காணப்போமா ? 
நீங்கள் நம்பமுடியுமா ? நம்பலாமா ? 
శ్లో | స్త్రీణాం ద్విగుణ ఆహారో -బుద్ధిశ్చాపిచదుర్గుణా 

సాహసం షడ్గుణం చైవ -కామశ్చాష్టగుణోభవేత్ . 
ஸ் தீரீணாம் தவி குண ஆஹாரோ புக்தி : சாபிச துர்க்குணா 
ஸாஹஸம் ஷட்குணம் சைவ காமஷ்சாஷ்ட குணோ பவேத் 

மன்மதனுடைய பாணத்துக்கு மகரிஷிகளாகிய 
தபாதனர்களின் , வித்வான்களின் மனமே 

காற்றுக் 
கெதிரிலிருக்கும் தீபத்தைப்போல் அசைவுற்றுத் தட்டுக் 
கெட்டுத் திண்டாடிக்கொண்டிருக்க 

அபலர்களாகிய 
அநாத இளம் கைம்பெண்களின் 

மனது எம்மாத்திரம் . 
உங்கள் பாலவிதவைகளின் ஆபரணங்களை எடுத்து விட் 
டும் , அவர்கள் ரூபத்தை மாற்றியும் , மூன்று பொழுது 
சாப்பிடுவதை நிறுத்தி அவர்கள் வயிற்றைச்சுட்டாலும் , 
கட்டாந்தரையிற் படுக்கும்படிச்செய்து அவர்கள் சரீரம் 
நோகும்படிச் செய்தாலும் , ஈசுவரனே அவர்களுக்கு 
கொடுத்திருக்கும் தலைமயிரைக் கழித்து மொட்டை 
யாக்கி இன்னமுமனேக கொடிய கஷ்டங்களுக்கு அவர் 
களை உட்படுத்தினாலும் , பகவானே அவர்களுக்கு இயற் 
கையாயமைத்து வைத்திருக்கும் காம இச்சையை உங் 
களால் எடுத்துவிடமுடியுமா ? நற்பிராயத்தோடு கூடிய 
ஒரு புருஷனுக்கு , மனைவியிறந்தபின் , அவனுக்கு 
இச்சை மாறாமல் இருப்பதை முன்னிட்டு அவன் மறு 


காம 


11 


யடைய 


படியும் விவாகம் செய்து கொள்வது ஈசுவானது திரு 
வுள்ளமாகுமென்று எப்படி யூகிக்கத்தக்கதோ அவ்வண் 
ணமாகவே புருஷன் இறந்து போன காரணத்தால் அந்த 
ஸ்திரீக்குக் காம இச்சை மாறாமல் இருப்பதை முன்னிட்டு 
அவ்விதவை ஸ்திரீக்கும் புனர் விவாகம் செய்துவைப் 
பது பகவானுடைய திருவுள்ளக்கருத்தாகு மென்று 
நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா ? அவருடைய 
திருவுள்ள இஷ்டத்துக்கு விரோதப்பட்டு இவ்வுலகத் 
திலும் அவ்வுலகத்திலும் எவ்வித நன்மை 
முடியும் ? அப்படிச் செய்யத்துணிவது கொடிய செய 
லாகுமே தவிர மானிட சுபாவத்துக்குப் பொருந்துமா ? 
புருஷசுகத்தை அனுபவிக்கச் சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்திரீ 
களுக்கு அவர்கள் விதவைகளானவுடன் மறுகலியாணம் 
செய்து வைப்பதைவிட்டு உங்கள் வலிமை முழுதும் 
செலுத்தி , அவ்விதவைகளின் ஆயுட்கால முழுதும் 
துயரத்துக்கு ஆளாகச்செய்வது எவ்வளவு பாபச்செய 
லாகும் ? எவ்வளவு கொடூரமானது ? இதற்கு நரகலோக 
மடைவதைவிடப் புண்ணியலோகம் கிட்டுமா ? இவ்வளவு 
தீமையான ஆசாரத்தை நாம் கைக்காண்டு நம்விதவை 
களை நாம் வைத்திருக்கும் கொடிய நிலைமையைப்பார்த்து 
பிரதேசத்தார் நம்மைக் கொடியவர்களென்றும் , தம்மவர் 
கள் மீதே தயையற்றவர்களென்றும் , இப்பேர்ப்பட்ட 
ஜாதியாருக்குச் சுதந்தரம் கொடுக்கலாகாதென்றும் , என் 
றைக்கும் இவர்களை அடிமை நிலைமையில் வைத்தாலொ 
ழிய இவர்களுக்குப் புத்திவர மாட்டாதென்றும் எல்லா 
தேசத்தினரும் நம்மீது கோபிக்கிறார்களே ! இதையாவது 
நீங்கள் கவனிக்கக்கூடாதா ? இதர தேசத்தாருக்கும் நம் 
விதவைகள் விஷயமாய்த் தயை பிறக்கும் போது உங்கள் 
பால விதவைகளின் கஷ்டங்களைப் பார்த்து உங்களுக் 


12 


கேன் இரக்கம் உண்டாகிறதில்லை ? நேற்று முந்தியநாள் 
வரைக்கும் எவ்வளவோ பிரியத்துடன் வளர்த்துப் புரு 
ஷன் இறந்து போனானென்ற படுவார்த்தையைக் கேட்ட 
வுடன் அப்பெண்ணின் சகல ஆபரணங்களையும் களைந்து 
விட்டு உறுவத்தைமாற்றி முக்காடிட்டு உங்கள் வயிற்றிற் 
பிறந்த பெண்பிள்ளைகளை மூலையில் குந்தவைக்க உங்களுக் 
கெப்படி மனம் ஒவ்வுகின்றது ? 

ஒரே கற்பத்திற் பிறந்த உடன் பிறந்தாரும் தம்மில் 
லம்புகுந்த மருமகளும் இரவு பகல் அழுது கொண்டு 
ஆயுள் முடியும் வரையும் தாம் விதவையான துயரத்தை 
அநுபவித்துக் கொண்டிருக்கும் போது , அண்ணன் 
தம்பிகளும் , அத்தையும் மாமனும் , மைத்துனன் மைக் 
துனியும் , இரக்கமற்று எப்படிப் பார்த்து சகிக்கிறார் 
கள் ? இவர்களுடைய மனம் கல்லால் செய்யப்பட்டிருக் 
கிறதா? ஓ ! ஜனங்களே ! நம்தேசத்து விதவைகள் படும் 
கஷ்டங்களைப் பார்த்து பரதேசத்தார் இருதயம் நீரா 
யுருகிப் பரி தவித்துக் கொண்டு இத்தேசத்தை 
நிலைமைக்குக் கொண்டு வரவேணுமென்று வேண்டிய 
முயற்சிகள் செய்து கொண்டிருக்க நீங்கள் மட்டும் 
விசாரமற்றிருக் கின்றீர்களே ! இரக்க முண்டாகாமல் 
விதவைகள் மீது உங்களுக்கு விரோதமும் பிறக்கிறதே ! 
இளம் கைம்பெண்களின் சௌகரியத்துக்குரிய நியாய 
மான மறுவிவாகக் கதவை மூடிவிட்டதால் அவர்கள் 
காமசாந்தியின் பொருட்டுத் தப்புவழிகளிலிறங்குவதா 
லுண்டாகும் அவமானத்தையாவது நீங்கள் ஆலோசித் 
துப்பார்க்க வேண்டாமா ? காமத்தைச் சாந்தி செய்து 
கொள்ள நல்வழி காணாமல் விபசாரத்திலிறங்கி உங் 
களுக்கே அனர்த்தங்களை உண்டாக்கிவைப்ப து 
களுக்குத் தெரியாமலிருக்கிறதா ? விபசாரமே அநேக 


சுக 


உங் 


13 


ராவது 


விஷய 


நக 


கொலைகளுக்கு மூலகாரண மென்பது விவேகிகளுக்குத் 
தெரியாத விஷயமல்லவே ! தம்முடைய வீட்டில் எவ 

விபசாரம் செய்கிறார்களென்ற அநுமானம் 
உண்டானாலும் , தங்கள் ஸ்திரீகளையும் திருட்டுப் புரு 
ஷனையும் கொன்று தாமும் துரைத்தனத்தாரின் , கடின 
சிக்ஷைக்குட்பட்டுத் தங்கள் பிராணனையும் இழந்து விடு 
கிறார்களென்பது உங்களுக்குத் தெரியாத 
மல்லவே ! விபசாரம் வெளிப்பட்ட தாகில் அவமானத் 
தைப் பொறுக்கமாட்டாமல் ரோஷத்தால் குளங்களிலும் , 
நதிகளிலும் , கிணறுகளிலும் 

விதவைகள் 
விழுந்து தங்கள் உயிரை விட்டு விடுவது உங்களுக்குத் 
தெரியாத காரியமா ? இவைகளையெல்லாம் ஆலோசித் 
துப் பார்த்தால் , நியாயமாயும் சாஸ்திர சம்மதமாயு 
மிருக்கும் , புனர் விவாகத்தை நீங்கள் செய்து வைக்காத 
காரணத்தால் விபசாரத்துக்கும் கொலைகளுக்கும் 
நீங்களே காரணமா யிருக்கிறீர்களென்று உங்களு 
டைய புத்திக்கு எட்டவில்லையா ? புருஷனுடைய சொத்து 
முழுது மடைந்த விதவைகள் வெகுசீக்கிரம் கெட்டுப் 
போய் , கள்ளப் புருஷர்களுக்கு இழந்து விட்டு , தம்மிள 
பருவம் சென்றபின் சோற்றுக்கும் துணிக்கும் வழி 
யில்லாமல் , காய்கறிகள் விற்றோ, சாப்பாட்டுக் கடைகள் 
வைத்தோ , செய்யத்தகாத இழிவான காரியங்களைச் 
செய்தோ ஜீவிப்பது உங்களுக்குத் தெரியா மலிருக் 
கிறதா ? தம்கையில் சொத்தில்லாத பாலிய விதவைகள் 
தான் பிறந்த வீட்டிலோ அல்லது மாமியாள் வீட் 
லோ இருந்து வீட்டுக்கு வாங்கின உப்பு முதலான 
பதார்த்தங்களைத் தம் கள்ளப் புருஷர்களுடைய வீட்டுக் 
கனுப்பிக்கொண்டும் , சமயம் வாய்த்தபோது வெள்ளிப் 
பாத்திரங்களையும் நகைகளையும் திருடி ரகசியமாய் 


14 


களவை 


தம் கள்ளப் புருஷர்களுக்குக் கொடுத்தும் , ஒரு வேளை 
களவு வெளிப்பட்டால் வீட்டு எஜமானனே 
வெளிப்படுத்தாமலும் , அப்படிச் செய்வதால் தனக்கே 
அவமானம் உண்டாகுமென்று வாயை மூடிக்கொண்டு 
களவை மறைத்து விடும் நிலைமை 

நிலைமை யடைகிறார்களென்று 
உங்களுக்குத் தெரியாமலிருக்கிறதா ? ( மானம் போவதை 
விட தன நஷ்டம் பெரிதல்லவாகையால் இவ்விஷயத்தைப் 
பற்றி விஸ்தரித்துச் சொல்வது அனாவசியமாகும் .) 

சில விதவைகள் வீட்டிலுள்ள நிர்ப்பந்தங்களுக்கு 
கட்டுப்பட்டிருர்க இசையாதவர்களாய்க்காமப்பைத்தியத் 
தால் தங்களுடைய பிரியமான பெற்றோர்களையும் உடன் 
பிறந்தாரையும் விட்டு விட்டு எந்த இரவிலேயோ தம் 
கையிற்கிடைத்த சொத்தை எடுத்துக்கொண்டு , எந்த 
ஜாதியானையோ கூட்டிக்கொண்டு வெளிப்பட்டுப் போய் 
விடுகிறார்களே ! என்றைக்காவது காணப்பட்டால் தன 
வந்தர்களான பெற்றோர்களாவது , மாமனாராவது , உலக 
அபவாதத்துக்குப் பயந்து தம் விதவைப் பெண்களைக் 
கெஞ்சிக் கேட்டுக்கொண்டு , கோவில் குளங்களுக்குப் 
போயிருந்தாள் , பந்துக்கள் வீட்டுக்குப் போயிருந்தாள் 
என்று சொல்லிக்சொண்டு மறுபடியும் வீட்டில் வைத்து 
கள்ளப் புருஷனையும் சமாதானப்படுத்தி விபசாரத்தை 
மறைத்து 

வக்கிறவர்களும் இருக்கிறார்களல்லாவா ? 
உங்கள் புத்திரிகளாகிய பாலிய விதவைகளைப்பற்றி 
நீங்கள் படும் கஷ்டங்கள் உங்கள் மனதுக்கே தெரியும் . 
அவர்கள் கெட்டவழியிற் செல்லா திருக்கும்படி நீங்கள் 
படும் விசனமொன்று , அவர்களுடைய துர்நடத்தையால் 
ஏதாவது கெடுதி சம்பவித்தால் அதைப்போக்கிக் கொள் 
வதற்கு ஏற்படும் துயரம் மற்றொன்று . விதவைகள் செய் 


H 


15 


ந்த 


யும் பரபுருஷனுடைய சம்போகத்தால் என்றைக்காவது 
கர்ப்பம் ஏற்பட்டுவிடும் . விதவைகளின் கர்ப்பத்தை 
மறைத்து வைத்தலும் நஷ்டம் வெளிப்படுத்தினாலும் 
நஷ்டமுண்டாகும் . இக்கர்ப்பம் பிறருக்குத் தெரிந்து 
போமென்ற பயத்தால் ரகஸ்யமாய்க் கள்ளப் புருஷன் 
கொடுத்த மருந்து களைச்சாப்பிட்டுக்கர்ப்பத்தை அழித்து 
விடச்செய்து கொள்கிறார்களல்லவா ? சிற்சிலசமயங்களில் 
யாதொன்ற மறியாத பெற்றோர்களும் இந்தப் பாதகத் 
துக்கு உசாத்துணையாக வேண்டியதா யிருக்குமல்லவா ? 
காப்பத்தை யழியக் கொடுத்த மருந்தால் கர்ப்பமழியா 
மல் விதவைப் பெண்ணையும் ஒருக்கால் கொன்று விடு 
மல்லவா ? கொடுத்த மருந்தால் எதுவும் பலிக்காமல் 
கர்ப்பம் பெருகிச் சிசுபிறக்கும் பக்ஷத்தில் பெற்றோர்கள் 
துக்கப் படுகிறார்களல்லவா ? 

அபவாதத்தை 
நிவர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன செய்வார்கள் ? 
அச்சமயம் சிசுவைக் கொன்றுவிடுவதைவிட வேறுவழி 
தோன்றாது . தன் பெண்வயிற்றிற் பிறந்த சிசுவாகை 
யால் அதன் முகத்தைப் பார்த்துத் தம்கையால் கொல் 
வதற்கு மனம் துணியாமல் எக்காரியமும் செய்யத் 
தோன்றாமல் ஆயிரம் தேளும் பூரானும் கொட்டினதைப் 
போல மனதில் வாதனைப்பட்டுக் கொண்டு தன் குலத் 
தாருக்கும் , பந்துக்களுக்கும் , அயலாருக்கும் பயந்து 
பெற்ற தாயாகினும் அச்சிசவைக்கொல்லும் பாவத் 
துக்கு ஆளாக வேண்டியதாயிருக்கிறதல்லவா ? ஐயோ 
இது எவ்வளவு பாபச்செயல் ! இது வரையில் எத்தனை 
லட்சம் ஆண் பெண் சிசுக்கள் கொல்லப் பட்டிருக்கிறார் 
கள் ! இன்னம் எத்தனை லட்சம் சிசுக்களை கொல்லப் 
போகிறீர்கள் ! கொன்று எறிந்து விட்ட இளம் சிசுக் 
களின் சுந்தரமான முகத்தைப் பார்த்துக் கொடூரமான 


16 


பாவிகளுக்கும் இரக்கம் பிறக்கிறதென்றால் உங்களுக் 
கேன் இரக்க முண்டாகிறதில்லை ? உங்கள் இருதயத்தைக் 
கடவுள் இரும்பாலும் 

இரும்பாலும் கல்லாலும் செய்தாரா ? தம் 
பெண்மக்கள் குழந்தைகள் பெற்றவுடன் கொண்டாடி ,, 
பேரன் பேத்திகளை வளர்க்க வேண்டியதாய் மாரும் கர்ப் 
பத்தை அழிக்கவும் சிசுக்கொலை செய்யவும் உடன் படும் 
படிச் செய்தது , நீங்கள் வெகுகாலமாயனுஷ்டித்து வரும் 
துராசாரத்தினாலல்லவா ? இப்போதாவது உங்கள் மன 
தில்படுகிறதா ? பார்த்துப்பார்த்துச் கிசுவைக் கொலைசெய் 
யத் துணியாதவர்கள் ஆண்சிசுக்களைப் பறையர் , சக்கிலிய 
ருக்குக் கொடுத்தால் , உங்கள் கண் காணும்படியாய் அக் 
குழந்தைகள் கக்கூஸ் வாரிக்கொண்டும் , சாக்கடைகளைச் 
சுத்தம் பண்ணிக்கொண்டும் இன்னும் அநேக ஈனத்தொ 
ழில்கள் செய்வதைப் பார்க்க உங்களுக்கு மனம் துணியு 
மா ? பெண் சிசுக்களை தாசிவேசிகளுக்குக்கொடுத்து விட் 
டால் , அக்கன்னிகைகள் எல்லாரோடும் விபசாரம் செய்து 
கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு 
ஆந்தமாயிருக்குமா ? விபசாரம் செய்பவள் உலகத் 
தோரால் நிந்திக்கப்பட்டு நரியின் ஜன்மத்தை யடைந்து 
பாவரோகங்களால் பீடிக்கப் படுவாளென்று சாஸ்திரங் 
கள் செல்லுகின்றனவே ! இப்பேர்ப்பட்ட கஷ்டத்துக்கு 
மறு ஜென்மத்திலும் உங்கள் பெண்களை ஆளாக்குகிறீர் 
களே ! இது எவ்வளவு மகத்தான பாவம் ! இதுவரை 
யில் சொல்லிய கொடிய பாவச்செயல்கள் உங்களுக்குப் 
புண்ணிய காரியங்களாகவும் , புனர் விவாகம் செய்து 
வைப்பது மட்டும் உங்கள் இருதயத்தில் பாவகாரியமாய்த் 
தோன்றுமாகில் , இவை யெல்லாம் நீங்கள் மறு கல் 
யாணத்தை மறுத்ததால் பரலோகத்துக்குச் செல்லும் 
போது அங்கு அநுபவிக்க கொண்டுபோகும் கொடூர 


17 


மான பாவமூட்டைகள் ஆகுமாதலால் , நீங்கள் இந்தத் தீய 
வழக்கத்தை ஒழித்து விட்டு , உங்கள் விதவைப் பெண் 
களின் மறு கல்யாணத்தைச் செய்து வைப்பீர்களென்று 
நம்புகின்றேன் . 


சுகமடைய 


இதுவரையிலும் சொன்னபடி இளம் கைம்பெண் 
களில் துஷ்டச் செயல்களற்ற பல புண்ணியவதிகளும் 
இருக்கிறார்கள் . அவர்கள் நிலைமையைப்பற்றி ஆலோ 
சித்துப் பார்த்தால் சுகமற்றதும் விசனத்தோடும் 
கூடிய பிழைப்பாயே இருக்குமென்பதிற்சந்தேகமிராது . 
அவர்களது பிரியத்திற்கு முக்கிய பாத்திரனாயிருந்த 
உயிர் நாயகன் காலஞ்சென்றபின் அவர்களிவ்வுலகத்தில் 

வேறு ஆதரவு கிடையாது . புருஷனோடு 
கூடியிருந்த காலத்தில் அவரது வீடு பூலோக சுவர்க்கம் 
போலிருக்கும் . புருஷன் போனபின் அவ்வில்லங் காடா 
ய்த் தோற்றும் . இவ்வுலகத்தில் ஒருவரொருவருடைய 
சகாயத்தாலும் பந்தத்தாலும் சுகமுண்டாகுமே தவிர , 
பிரியமான பந்தமற்றுத் தனிப்பட்டவர்களுக்கு இலௌ 
கீக சுகமென்பது கிடையாது . இப்படிப் பரஸ்பர பந்தத் 
துக்கும் பிரஜா அபிவிர்த்தி உண்டாவதற்கும் சுகசந் 
தோஷங்களுக்கும் நியாயமான மார்க்கம் விவாக சம்மந் 
தமேயாகும் . விவாக சம்மந்தத்தால் தான் , மனைவிகள் , 
புருஷர்கள் , தாய் தந்தைகள் , அத்தைகள் , மாமன்கள் , 
மைத்துனர்கள் , மைத்துனிகள் , அண்ணன் தம்பிமார் 
கள் , தமக்கை தங்கைகள் , குமாரன் குமாரத்திகள் , 
முதலிய சுகத்துக்கேற்ற பந்து வர்க்கங்கள் ஏற்படும் . 
விவாக பந்தத்தால் தான் ஸ்திரீ புருஷர்கள் ஒரே உட 
லுடையவர்களாகி , ஒருவரோடொருவருக்குள் இச்சை 
யுண்டாகி , ஒருவரோடொருவருடைய சுகத்தை விரும் 


3 


18 


பிக்கொண்டு ஒருவருக் கொருவர் உசாத்துணையாகி 
நோயற்ற திசையிலும் , வியாதியோடு கூடிய சமயத்திலும் , 
சுகமான காலத்தும் , துயருற்ற காலத்தும் , ஐசுவரியம் 
வந்தகாலத்தும் , தரித்திரம் வாய்ந்த காலத்தும் , எக் 
காலத்தும் பிரியாதவர்களாய்ச் சுகப்படுவார்கள் . விவாக 
பந்தம் ஏற்படா விட்டால் ஸ்திரீ புருஷர்களுக்குள் ஒற் 
றுமையும் பிரியமும் ஏற்படாமல் , சிசுவின் போஷணை 
யைப்பார்ப்பவரில்லாமல் குழந்தைகளின் படிப்புக்குறைவு 
பட்டு , நாளடைவில் மானிடர் மிருகாதிகள் போல் ஆகி 
விடுவார்கள் . முக்தி யிச்சையற்று தனித்திருக்கும்படி 
ஏற்பட்டால் சரீரத்துக்கும் மனதுக்கும் போதுமான 
வேலையில்லாமல் பாவ எண்ணங்களுண்டாகிப் பாவ காரி 
பங்களில் இறங்கிவிடுவார்கள் . புருஷன் ஒருவன் மட்டு 
மிருந்து மற்றவை எவை இல்லாவிட்டாலும் குறைவு 
தோன்றாது . எல்லாமிருந்தும் புருஷன் ஒருவன் மட்டும் 
இல்லாவிட்டால் உலகத்திலுள்ள யாவும் குறைவாகவே 
தோன்றும் . புருஷனாருவனிருந்தால் பாரியாளின் 
மானத்தைக் காப்பாற்றுவான் , குடும்பத்தைக் காப்பாற் 
றுவான் , கௌரவம் உண்டாகச் செய்வான் . எது இல்லா 
விட்டாலும் பதியோடும் , குழந்தைகளோடும் கூடியிருப் 
பதே ஒரு ஸ்திரீக்கு எப்போதும் சந்தோஷகாமாக 
விருக்கும் . பதியில்லாவிட்டால் ஸ்திரீ தன்னை ஒருவன் 
அவமதித்தால் யாருடன் சொல்லித் தன் துயரத்தை 
யாற்றிக்கொள்வாள் ? எது செய்வதென்று சந்தேகம் 
தோன்றினால் மனதார ஆலோசனை யார் சொல்வார் ? 
தன்னழகையும் குணச்செல்வத்தையும் பார்த்துப் புகழ் 
வார் யார் ? பதி இறந்து போன நாள் முதல் எல்லாச்சுகள் 
களுக்கு மாதாரமாயிருக்கும் இவ்வுலகம் எல்லாத்துயா 
மும் நிறைந்ததாகப் பெரும் சுமையாய்க்காணும் . குங்கு 


19 


மப்பொட்டழகு மாறிப் பாழ் முகமாய்விடும் . தங்கக் 
கைகாப்புகள் மாறி சாகிப்பட்டையாய் விடும் . கழுத்தில் 
தரித்திருந்த முத்துமாலை இடுப்பில் தரித்த தங்க ஒட்டி 
யாணம் இருந்த இடமும் தெரியாமற் போய்விடும் . 
பட்டும் சரிகையும் கலந்து தரித்த புடவைகள் முரட்டுத் 
துணிகளாய் விடும் . கட்டிலும் மிருதுவான மெத்தை 
களும் கட்டாந்தரையும் ஓலைப்பாய்க ளாய்விடும் . பாலிய 
முதல் வாசனைத் தைலங்கள் தடவி வளர்த்து தினந் 
தோறும் சீவிப் புஷ்பங்களைச் சூட்டிக்கொண்டு உயிருக்கு 
சமான மாய்ப்பார்த்து வந்த கூந்தல்கள் பேன்களெல்லாம் 
வாசம் செய்யும் தூராகிவிடும் . சிலர் நாவிதனின் 
கூர்மையான கத்திக்குக்கூந்தலை ஒப்புவித்து விடுகிறார்கள் . 
ஐயோ பாவ ஆசாரமே ! இப்படிச் செய்வதைவிட ஒரே 
தடவையாய்த் தலையை வெட்டி விடுவது உத்தமமாய்த் 
தோன்றாதா ? மூன்று பொழுதும் வயிறாரச்சுகபோஜனம் 
செய்தவளைப் பிராணன் போகும்படி ஒருபொழுது அரை 
வயிறு சுகமற்ற போஜனம் கொடுத்து வயிறைச் சுடுதல் 
எவ்வளவு பரிதாபகரமானது . அந்தப் பால விதவைப் 
பெண்களுக்குத் தாம் முன் தரித்திருந்த ஆபரணங் 
களையோ உடுத்தியிருந்த வஸ்திரங்களையோ படுத்திருந்த 
கட்டில்களையோ பார்த்த அளவில் அவர்கள் மனது தீப் 
பற்றித் துக்கமானது கொதித்துக் கொதித்துப் போ 
காதா ? தன்வயது சுபமங்கிலிகள் ஆபரணங்களைப் பூண் 
பதையும் , புது வஸ்திரங்களை அணிவதையும் பார்த்தால் 
தனது பிழைப்பு எறிந்து போய்விட்டதல்லவா வென்று 
மனதானது குபீரென்று எரிந்து கொண்டு போகாதா ? 
தமக்கு சிநேகமாயிருந்தபேர் சுபகாரியங்களுக்கும் சுபங் 
களுக்கும் அழைக்கப்படவும் விருந்துகள் சாப்பிடச் 
சென்றாலும் அப்பேர்ப்பட்ட நோன்பை நாம் செய்யாம 


20 


லல்லோபோய்விட்டோமென்று நினைத்து தம் ஈரல் துக்கத் 
தால் பிளவுபட்டுப் போகாதா ? தன் வயது சமானர் குழந் 
தைகள் பெற்றுக்கொண்டும் கணவனோடு இல்லறம் செய் 
துகொண்டு மிருப்பதைப் பார்த்தபோதும் அவர்களடை 
யும் சுகாதிகள் நினைவுக்கு வந்தபோதும் வயிறு வெடித் 
துப்போகாதா ? புருஷனை இழந்த பெண்பிள்ளைகள் 
எவ்வளவு கொஞ்ச வயதுள்ளவர்களானாலும் அயல் வீடு 
களில் விவாகாதி உற்சவங்கள் நடக்கும்போது அங்குப் 
போய் வேடிக்கைகள் பார்ப்பதற்குக்கூட அவர்கள் 
நோற்க வில்லை யல்லவா ? அயலார் வீட்டளவும் போவா 
னேன் ? தன் வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தாலும் நாலு 
பேருடன் கலந்து சந்தோஷமாய்த் தலை நிமிர்ந்து திரி 
வதற்கும் கூடாமல் எவர் கண்ணிலும் படாமல் தெய்வ 
மிப்படிச்செய்த தல்லவாவென்று அழுது கொண்டு அதே 
வீட்டின் எம்மூலையிலேயோ ஒதுங்கி விழுந்து கிடக்க 
வேண்டு மல்லவா ? ஆயிரம் சொற்கள் சொல்லுவானேன் . 
உலகத்தில் பண்டிகைகள் சம்பவிக்கிற காலத்தில் எல் 
லாரும் சந்தோஷங் கொண்டாடும் நாளெல்லாம் அவர் 
கள் விசனமனுபவிக்கும் நாள்களாகுமல்லவா ? பெரியோர் 
களாகிய தாய் தகப்பன்மார்கள் சயன அறையில் படுத்து 
சுகம் அனுபவிக்கும்போது , ஓரிரவுசுகத்துடனோ அதுவு 
மின்றியோ விதவை நிலையடைந்த பால்ய வி தவைகள் 
படும் துயரம் எவ்வளவென்று சொல்வதற்கு எவர்க 
ளாற்றான் முடியும் . புருஷனை இழந்த 

குமாரத்தி , 
இரவுகளில் கட்டாந்தரையில் பாயின் மீது ஒண்டியாய்ப் 
படுத்துத் தன் துர்தசையை நினைத்துக்கொண்டு விசனப் 
பட்டுக் கொண்டிருக்கையில் , தாய்மார்களும் , உடன் 
பிறந்த மூத்தோரும் , இளையோரும் , உடன் பிறந்தார் 
சம்சாரங்களும் , அத்தைகள் முதலானவர்கள் கட்டிலின் 


21 


மேல் மெத்தையில் படுத்து சுகமடைவதைவிட மரண 
மடைந்து விடுவதே யோக்கியதை யென உங்களுக்குத் 
தோன்றவில்லையா ? இவ்வித கஷ்டங்களுக்குட் பட்டிருக் 
கும் உங்கள் விதவைப்பெண்களை ஆதரித்து சாஸ்திர சம் 
மதமாக விருக்கும் மறு விவாகம் செய்து வைத்து முன் 
னிறந்து போன கணவன் துயரத்தைமாற்றுவதற்கு புத்தி 
யின்றி , இரக்கமற்று , கொடூரப் பிசாசமாசிய ஆசாரத் 
துக்கு அடிமைப்பட்டு , அவர்களை ஆயுள் பரியந்தம் , 
தீராத துயரத்துக்கு இரையாக்குதல் , மகத்தான பாவ 
மல்லவா ? இதற்குப்பயன் பயங்கரமான யமலோக 
மநுபவிப்பதைவிட வேறு எது கிடைக்கத்தக்கது . 


ஆகையால் சகோதர சகோதரிகளே ! நீங்கள் 
இந்த அஞ்ஞான நித்திரையிலிருந்து எழுந்து உங்களுக்கு 
பகவான் 

கொடுத்திருக்கும் ஞானமென்ற தீபத்தை 
ஏற்றி நன்றாய்க்கண்களை விழித்துப் பார்த்து 


மாரிமலை முழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் 
சீரியசிங்கம் அறிவுற்றுத் தீ விழித்து 
வேரிமயிர் பொங்கவெப் பாடும் பேர்ந்து தறி 
மூரி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு 
போதருமாப்போலே பூவைப்பூவண்ணாவுன் 
கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய 
சீரியசிங் காதனத்திருந்து யாம் வந்த 
காரிய மாராய்ந்தருளேலோ ரெம்பாவாய் . 


என்று பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையாகிய 
ஆண்டாளருளியபடி நம் பெருமானைத் தியானித்து 
மாரிகால முழுதும் குகையில் தூங்கிக் கடும்பசியால் 
நித்திரையிலிருந்து எழுந்து வந்த சிங்கமானது யானை 
முதலாகிய பெரிய மிருகாதிகளின் மேற்பாய்ந்து தன் 


22 


ஆகாரத்தைக் கிரகிப்பது போல் மேற்சொன்ன இந்த 
ஆசாரப் பிசாசு எங்கு எதிர்ப்பட்டாலும் , நன்றாய்ப் 
பிடித்து அதன் தலையை மொட்டையடித்து , உங்கள் 
பாதத்தால் நசுக்கி , அதன் உயிரை இரைகொண்டு , 
பாதாளலோக மடையும்படிச் செய்து , சர்வேசுவரனது 
சிம்மாசனத்தை அவாதே யாக்கி , அவர் மானிட ரனை 
வர்க்கும் கொடுத்த சுகத்தை உங்கள் விதவைகளும் 
அநுபவிக்கும்படி சாஸ்திரசம்மதமான மறுவிவாகத்தை 
நீங்கள் செய்து வைப்பீர்களாகில் , நீங்கள் ஈசவரனது 
திருவடியடைந்து , நித்தியானந்தத்தை அனுபவிக் 
கத் தத்தி யுள்ளவர்களாவீர்களென்று உலகமனைத் 
தும் சொல்லும் ; அப்போது உலகத்தார் உங்களை 
மதிப்பார்கள் . 


இரண்டாவது பாகம் . 


அறிவிற்சிறந்த சகோதரர்களே : 
SSLS 

இதுவரையில் நான் சொல்லி வந்த விஷயங்களினால் , 
இரக்கமும் , தயையும் வாய்ந்த , தர்ம சொரூபியாகிய சர் 
வேசுரன் படைத்த சமஸ்தஜீவகோடி இராசிகளும் , எக் 
காலத்தும் சுகத்தை அனுபவிப்பதே அவர் இச்சை 
என்றும் , இதற்கு விரோதமாய்ப்போதிக்கும் சாஸ்தி 
ரங்கள் , பிரமாணங்கள் ஆகமாட்டா தென்றும் 
சுகத்தை அனுபவிப்பதின் பொருட்டு , ஆகாரம் , நித் 
திரை , போகம் என்கிற இயற்கையாகிற இச்சையை 
ஸ்திரீ , புருஷ பேதமன்னியில் சகல பிராணிகளுக்கும் 
ஈசுவரன் கொடுத்திருப்பதால் ஆகாரத்தை அடைவதற் 
கும் நித்திரை போவதற்கும் வசதியான சுக இல்லத்தை 
அடைவதற்கும் , வேண்டிய திரவ்வியத்தை தீய வியாபா 
எங்களைச் செய்யாது நல்வழியால் தேடுவது எப்படி ஆவ 
சியமாகுமோ, அப்படியே போக இச்சையைச்சாந்திசெய் 
துகொள்வதற்கும் , விபசாரவழியிலிறங்காமல் விவா 
கம் செய்து கொண்டு அவ்விச்சையை அடைய வேண்டி 
யது , அவர் கட்டளை என்றும் , விபசாரம் செய்வது 
கொடியபாபமென்றும் , அப்படிச் செய்பவர்கள் உலகத் 
தோரால் நிந்திக்கப்பட்டு நரியின் ஜன்மமடைந்து , தீராத 
பாவரோகத்தால் பீடிக்கப்படுவாரென்றும் சாஸ்திரங்கள் 
விதித்திருப்பதால் , புருஷனை இழந்து விட்ட விதவை 
களுக்கு நியாயமான புனர் விவாகம் செய்து வைக்காத 
தால் அவர்கள் தீய வழியிற் செல்லுவதினால் , அவர்களை 


24 


நரியின் ஜன்மத்துக்கு இரக்கிய பவத்துக்கும் புருஷர் 
களாகிய நாமே காரணமாகிறே மென்றும் , மனைவி 
இழந்து போயும் புருஷனுக்குப் போக இச்சை போகாம 
லிருப்பதால் அப்புருஷனுக்கு மறுவிவாகம் செய்து 
வைப்பது ஈசுவானது திருவுள்ளக் கருத்தென்று நாம் 
யூகித்து புருஷர்களாகிய நாம் மறு விவாகம் செய்து 
கொள்வது போல் , புருஷன் இறந்த மாத்திரத்தில் ஸ்திரீ 
களுக்குள்ள போக இச்சையும் மாறாமல் இருப்பதை 
முன்னிட்டு , விதவை ஸ்திரீகளுக்கும் விவாகம் செய்து 
வைப்பதும் பகவானின் கட்டளை என்று கிரகிக்க 
வேணுமாயும் , நான் தெரிவித்துக்கொண்ட விஷயங்களை 
நீங்கள் நன்றாய் அறிந்து , இனி சொல்லப் போகும் 
விஷயங்களை தயையோடும் நியாயத்தோடும் கூடிய மன 
துடன் அங்கீகாரம் செய்யவேணுமாய்த் தாழ்மையாய்க் 
கேட்டுக் கொள்ளுகிறேன் . 


விதவையாய் விட்ட ஸ்தீரீகளுக்கு முதலில் புனர் 
விவாகத்தை விதித்தும் , அவ்விதியின்படி மறு விவாகம் 
செய்து கொள்ளாதவர்கள் , பிரம்மசரிய விருதத்தை 
அனுஷ்டிக்க வேணுமென்றும் , இவ்விருதம் அனுஷ்டிக்க 
முடியாததென்று தோன்றினால் , சஹகமனம் அதாவது 

னாடு உடன் கட்டை ஏறவேணு மென்று சாஸ்திரம் 
கள் விதித்திருப்பதால் உலகத்தில் விபசார பாவத்தை 
போக்குவதற்காகக் கபிலமஹரிஷி , பிரம்மசரிய விரதம் 
இன்னதென்பதைச் சொல்லுகிறார் : 

புருஷனை இழந்த விதவைகள் மோர் , பால் , தயிர் , 
புசிக்கலாகாது . நல்மணம் மூக்கில் தாக்கலாகாது . நல்ல 
வஸ்திரங்களை உடுக்கக்கூடாது . 

அலங்காரம் செய்து 
கொள்ளலாகாது , பாட்டு கேட்கக்கூடாது . தாம்பூலம் 


25 


போட்டுக் கொள்ளக்கூடாது . புஷ்பங்களுக்குச் சமீபம் 
போகலாகாது . 

கட்டில் மெத்தைகள் மேல் படுக்கலா 
காது . எண்ணெய் தேய்த்துக்கொள்ளலாகாது . 

வெந்நீர் 
உதவாது . வண்டி , பல்லக்குகளில் ஏறலாகாது . ஒருவர் 
மீது தயை பாராட்டலாகாது . புண்ணியகார்யங்களையும் , 
சுபகார்யங்களையும் செய்யலாகாது . இவைகளெவற்றைச் 
செய்தாலும் , பெற்றோர்களும் , உறவினரும் தண்டிக்க 
வேண்டும் . உப்பு , புளிப்பு , தித்திப்புப் பதார்த்தங்கள் 
உதவாது . பருப்பு சாப்பிடக்கூடாது . உவர்ப்பு , கசப்பு, 
காரபதார்த்தத்தை மட்டும் சாப்பிடலாம் . 

அறுபது 
வயது அடைகிற வரையில் , ஒருபொழுது , அதுவும் 
பாதி வயிறு , ஆகாரந்தான் புசிக்க வேண்டும். 


రండాపాకం సదా త్యాజ్యం ప్రవదంతి మనీషనః|| 
எண்டா பாகம் ஸதாத்யாஜ்யம் ப்ரவதந்தி மநீஷன : || 


என்று சொல்லியபடி விதவைகள் செய்த சமையலை 
எவரும் சாப்பிடலாகா தென்றும் , இப்பேர்ப்பட்ட முடி 
யாத , உப்பில்லாத கொடிய பத்தியநிலைமையை , மகரிஷி 
விதித்திருக்கிறார் . 


இம்மகரிஷி சொன்ன 

ஸ்மிருதிகளின் கருத்தை 
ஆராய்ந்து பார்த்தால் அறுபது வயது வருமட்டும் 
உப்பில்லாத பத்தியமிருந்து அதுவும் அரைவயிறு 
சாப்பிட்டிருக்க எவரால் தான் முடியும் ? புருஷனை இழந்து 
கொண்டவர்கள் , துயரக்தைப் பொறுக்க முடியாமல் 
முந்திய ஜென்மத்தில் செய்த பாவத்தாலல்லவா தங் 
களுக் கிப்பேர்ப்பட்ட துரதிஷ்டம் வாய்ந்த தென்று 
கருதி , காசி , ராமேஸ்வரம் , ஸ்ரீரெங்கம் முதலிய புண் 
ணிய க்ஷேத்திரங்களுக்குப் போய் , பகவானைத் தரிசித்து 


4 


26 


நல்ல ஜன்மத்தை அடைய வேண்டுமென்று நினைப்போர் 
வண்டியில் யாத்திரை செய்யாமல் நடந்து போக இளம் 
கைம்பெண்களால் முடியுமா ? தன் ஆத்மா நல்வழிப் 
படுவதற்கு ஈசுவர கைங்கர்யம் செய்யக்கருதி துளசி , 
வில்வம் , புஷ்பம் , முதலான மாலைகள் கட்டிக் கோயில் 
களுக்குக் கொடுத்துப்புண்ணியம் சம்பாதிப்போமென்று 
நினைப்போர் புஷ்ப்பங்களை அணுகாமல் , மாலைகள் கட்ட 
முடியுமா ? அப்புஷ்பங்களின் வாசனை இவர்கள் மூக்கில் 
ஏறாமலிருக்குமா ? உப்பு பருப்பு , இனிப்பு , இல்லாமல் 
அன்ன மல்லது கஞ்சியைக் குடித்து எக்காலத்தும் ஜீவித் 
திருக்க எவராலாகிலும் முடியுமா ? இந்த அநுஷ்டானமா 
னது விதவைகளானவுடன் விபசார வழியிலிறங்கா 
லிருக்கும்படி சாஸ்திரங்களில் சொல்லியவண்ணம் மறு 
விவாகம் செய்து கொள்ளும் காலபர்யந்தமட்டும் சரீரத் 
தை ஒடுக்கி விரதத்தைக் காப்பாற்ற வேணுமென்று நீங் 
கள் தெரிந்து கொள்ளத்தக்கது . அவர் கருத்தில் , விதவை 
கள் எக்காலத்தும் விதவை நிலையில் தானிருக்கவேண்டு 
மென்று நீங்கள் சொல்வீர்களானால் , பகவான் எல்லோருக் 
கும் அருளியிருக்கும் ஆகாரம் , நித்திரை , போகமென்கிற 
சுபாவ தர்மத்துக்கு மாறாட்டமுண்டாக மாட்டாதா ? 
ஆகாரமும் நித்திரையும் ஒருவருக்கிருக்கும் காலமுழு 
தும் போக இச்சைமட்டும் போய்விடுமா !! ஆகையால் , 
அவர் விதித்தது புனர் விவாகம் செய்து கொள்ளாமல் 
விதவை நிலையிலிருக்கும் காலபர்யந்தந் தானென்று 
எவரும் நன்றாய் அறியத்தக்கது . 


சத்தியத்தை நாடும் சகோதரர்களே ! 


உலகத்திற் பெண்ணாய்ப் பிறந்து புருஷனை இழந்து 
ஆயுள் முழுவதும் மகரிஷி விதித்தபடி வருந்திக்கொண் 


27 


சுககர் 


டிருப்பதைவிட , மரணமடைந்து 

விடுவது 
மாயிருக்கு மல்லவா ? ஆகையாலல்லவா சிலராவது பூர்வ 
காலத்தில் உடன்கட்டை ஏறின தாகச் சொல்லப்படுகிறது . 
உடன்கட்டை ஏறுதல் மகா கொடிய செயலல்ல 
வோ வென்று கருணையோடும் நம்மையாளும் துரைத் 
தனத்தார் இக்கொடிய வழக்கத்தை நிறுத்தி , சாஸ்திர 
சம்மதமான புனர்விவாகத்தை , வேதங்களைக் கசடறக்கற் 
றுணர்ந்த ஈசுவர சந்திர வித்தியாசாகர பண்டிதர் 
முதலானோருடைய பிரேரேபணத்தால் அங்கீகரித்தனர் . 
எவ்வளவு 

கன்னெஞ்சர்களாயினும் ஒரு இளங்கைம் 
பெண் , 

உடன் கட்டை ஏறும் காட்சியைக் கண்ணால் 
பார்க்கவுங்கூட மனம் துணிவார்களா ? சகிக்க முடியுமா ? 
நினைத்த மாத்திரத்தில் மனம் பதறு கின்றதே ! நெஞ்சம் 
துடிக்கின்றதே ! பூர்வகாலத்தும் எல்லா ஸ்திரீகளும் 
உடன் கட்டை ஏற மனதாரச்சம்மதித்தார்களென்று எங் 
கும் காணவில்லையே . 

பலவந்தத்தாலும் இம்சையாலும் 
அக்நியில் தள்ளப் பட்டார்களென்றே அறிய வேண்டி 
யிருக்கிறது . அக்கிநிப்பிரவேசம் செய்ய மனந்துணியாத 
உத்தம பிராமணனுனடய பத்திநியை நோக்கியல்லவா , 
பகவான் மறுவிவாகம் செய்து கொள்ளும்படிக்கட்டளை 
இட்டாரென்று வேதம் சொல்லுகின்றது . 


ஓ ஜனங்களே ! நீங்கள் இக்கொடிய செய்கையை 
ஆதரிக்க மாட்டீர்களென்று உறுதியாய் நம்புகிறேனா 
கையால் நான் விஸ்தரித்துச் சொல்லுவது அநாவசிய 
மர்கும் . 


இவ்வண்ணம் ஜீவகால முழுதும் வி 
விட்ட உங்களரிய மக்களும் , உடன் பிறந்தோரும் , மரு 
மக்கள் மார்களும் , இது அநுஷ்டிக்க முடியாத விருத 


28 


மென்றும் இந்தக் கொடிய விருதத்திலவர்களை வைப் 
பது இராட்சதச் செயலாகுமென்றும் , உடன் கட்டை 
ஏறச்செய்தல் அதைவிடக் கொடியச் செயலென்றும் 
உங்கள் மனதிற் படுவது உண்மையானால் , நீங்களேன் 
அவர்களுக்கு வேதசம்மதமான புனர் விவாகம் செய் 
துவைத்து , அவர்களை சகித்திருக்கும்படிச் செய்யக் 
கூடாதென்று உங்களையான் கேட்கிறேன் . புருஷர்க 
ளான நீங்கள் மட்டும் புனர் விவாகம் செய்து கொண்டு 
விதவை ஸ்திரீகளுக்குமட்டும் புனர் விவாகம் கூடா 
தென்று சொல்லும் பட்சத்தில் அக்கொடிய சொற் 
கள் , உங்கள் பொறாமைக் குணத்தையும் , கடின சித் 
தத்தையும் காட்டுமே யொழிய உங்கள் நற்குண நற் 
செய்கைகளைப் பிரதி பலிக்காது . உங்கள் வயிற்றிற் 
பிறந்த இளம் கைம்பெண்களுக்கே நீங்கள் இரக்கத் 
தையும் தயையையுங் காட்டாவிட்டால் , எந்த முகத்தை 
வைத்துக் கொண்டு எங்கள் பாவத்தைப் போக்க 
வேண்டு மென்று ஈசுவரனை ண்ேடிக்கொள்ளப்போ 
கிறீர்கள் ? வஞ்சநமன் வாதனைக்கும் , 

வாதனைக்கும் , வன் பிறவி 
வேதனைக்கும் நீங்கள் அஞ்சவேண்டுமென்று தான் 
யான்கேட்டுக் கொள்வதாகும் . 


இத்யாதி காரணங்களால் விதவைகளாய் விட்ட 
ஸ்திரீகளுக்கு மறுவிவாகம் செய்து வைப்பது உத்தம 
காரிய மென்று உங்கள் அநுபவத்துக்குமே தெரியும் . 
ஆகிலும் ,, 


1 விதவைகளின் புனர் விவாகம் சாஸ்திரோக்தமா ? 


2. இத்தீய வழக்கத்துக்கு முதற்காரணமேது ? 


29 


3. வெகுகாலமாய் அநுஷ்டித்து வந்த இந்த ஆசாரத் 
தை இக்காலத்தில் மாற்றிக்கொள்வதற்கு தர்மசாஸ்திரங் 
கள் சம்மதிக்குமோ ? என்கிற சந்தேகங்கள் எவருக்கும் 
உண்டாகும் . இதைப்பற்றிச் சிறிது சொல்லுவோம் . 


1 - வது கேள்வி சாஸ்திரோக்தமா : 


விடை : - பிராமண வர்க்கத்தைச் 

வர்க்கத்தைச் சேர்ந்தவர்க 
ளாகிய அப்பய்ய தீக்ஷிதரும் , Rai Bahadur வீரேச 
லிங்கம்பந்துலு அவர்களும் திருவிதாங்கோடு சதர் 
கோர்ட்டு வக்கீல் சேஷய்யங்கார் முதலிய அநேக வித் 
வான்களும் லோகோபகாரரான ஈசுவா சந்திர வித்தியா 
சாகா பண்டிதரவர்களும் , விதவைகளின் புனர் விவாகம் 
சாஸ்திர சம்மதமான தென்றும் , நான்கு யுகங்களிலும் 
தேவைகளின் புனர் விவாகம் நிராக்ஷேபனையாய் நடந்து 
வந்திருக்கிறதென்றும் , தற்கால துரனுஷ்டானம் கலி 
யுகம் பிறந்தபின் தான் சிலரால் அனுஷ்டிக்கப்பட்டு 
வந்தாலும் ஆதிமுதலே மறுக்கப்பட்டு வருவதாகவும் 
சொல்லியிருக்கிறார்கள் . வேத சுருதிகளும் , ஸ்மிருதி 
களும் , புராணங்களும் , மறுவிவாகத்தை அங்கீகரித் 
திருக்கின்றனவென்று மேற்சொன்ன மகான்கள் கிரந்தங் 
கள் எழுதி யிருக்கின் றார்கள் . அவர்களின் 

வாக்கு 
உறுதியே நமக்குப் போதுமானது . ஆகிலும் தெளிவா 
யிருக்கப்பட்ட சிலபிரமாணங்களை யான் சொல்லுகிறேன் . 
எல்லாவற்றிற்கும் மேலான பிரமாணங்களென்றும் ஈசு 
வானால் அருளப்பட்டதென்றும் ஒப்புக் கொள்ளப்பட் 
டிருக்கும் வேதத்தில் - சுருதி : 
శ్రుతీ ॥ ఉదీర్ఘవ నార్యభిజీవ లోక మితాను మేతముప శేషవహి 

హస్తగ్రాభస్య దిధిషో స్త్వమేతత్పత్యుర్జనిత్వ మభిసంబభూవ . 


30 


உ தீர்ஷ்வ , நார் யபிஜீவ லோக , மிதாஸுமேதமுப ஸேஷ எஹி 
ஹஸ்த க்ராபஸ்ய திகிஷோ ஸ்தவ மேதத் பத்யு : ஜனித்வ 

மபிஸம்பபூவ 
என்று எஜுர் வேதம் தைத்திரி ஆரணியகம் ஆறாவது 
பிரபாடகம் 14 - வது அநுவாகத்தில் சொல்லப்பட்டிருக் 
கிறது . தன் கணவன் இறந்தபோது உடன்கட்டை ஏறு 
வதற்கு அவனுடைய மனைவி பயப்பட்டால் உடன் கட்டை 
ஏறச் சம்மதிக்காத அவளிடத்தில் பந்துக்கள் மேற் 
சொன்ன மந்திரத்தைச் சொல்லி அவளை அவ்விடத்தை 
விட்டு விலகும்படிச் செய்வேண்டு மென்று விதி ஏற் 
பட்டிருக்கிறது 


ఉదీర్ఘ 


.. 


నారి 

ஹே ஸ்திரியே ! 
ఇతాసుం 

இறந்து போன 
ఏతం 

இந்தப் பதிடைப்பற்றி 
சமீபத்தில் விழுந்து கிடக்கிறாய் . 

(பதியைவிட்டு ) எழந்திரு ! 
జీవలోకము 

ஜீவித்திருக்குமவர்களைப்பார்த்து 
55 

வருவாய் ! 
8go 
హస్తభస్య 

பாணிக்கிரகணம் செய்து கொள்ளவும் 
848 

இரண்டாம் தடவை விவாகம் செய்து 
கொள்ள இஷ்டமுள்ளவனுமான 

పత్యుం என்று வித் 

தியாரண்யரின் வியாக்கியானம் 
పత్వు 

புருஷனுக்கு 
ఏతత్ 

இப்பேர்ப்பட்ட 
జనిత్వం 

பாரியாயிருக்கும் தன்மையை 
అభిసంబభూవ 

அபிழகத்தால் நன்றய் அடைவாய் 
இம்மந்திரத்தின் பொருள் : ஒ ஸ்திரீயே , உயிர்மரித்துப் 


పునర్వివాహేచో 


31 


போன இந்தப்புருஷன் பேரில் என் விழுந்து கிடக்கிறாய் ! 
உயிரோடிருக்கும் மற்றவர்களைப் பார்த்து எழுந்து 
வருவாய் . (உன்னை மறுமணம் செய்வதற்கு இஷ்டப்படும் 
புருஷனுக்கு நீ மனைவியாயிரு ) என்று பொருள்படும் 
இம்மந்திரத்தை அப்பெண்ணின் கொழுந்தன் முதலான 
வர்கள் புருஷனை இழந்த ஸ்திரீயினிடத்தில் படித்து 
அவளைச்சமாதானம் செய்ய வேண்டும் . 
து வெகு தீர்க்கமும் வெளிப்படையுமான முக்கிய வாக்கி 
யம் - கவனிப்பு : இந்த சுருதி விசேஷ விதியாயும் , விதி 
குரிய இலட்சணம் பொருந்திய தாயுமிருக்கிறது - 45835 
எழுந்திரு 53 - வாராய் . 2089 அலp3 - பதநி 
ஆகக்சடவாய் என்னும் ஏவல் வினைகள் அதைத் தெளி 
வாய்க் காட்டுகின்றன . 
புநர் விவாகத்தில் பாணிக்கிரகணம்பண்ண இஷ்டமுள்ள 
பதிக்கு நீ நேர்முகமாய் பத்னியாகக் கடவாய் , என்பது 

கட்டளை . 
இதின் மேலிட்ட மந்திரத்திலும் சொல்லியிருக்கும் 
சுருதி வாக்கியமாவது 
శ్రుతి || ఇయం నారీ పతిలోకం వృణా నా నిపద్యత ఉపత్వా 

మర్త్య ప్రేతం , విశ్వం పురాణ మనుపాలయంతీత్య 
ప్రజాంద్రవిణం చేహ దేహి || 


* 


( சுருதி ) இயம் நாரீ பதிலோகம் வருணா நிபத்யத உபத்வா 

மர்த்ய ப்ரேதம் , விச்வம் புராண மநுபாலயந்தி 
தஸ்யை ப்ரஜாம் த்ரவிணம் சேஹ தேஹி : 


హేమర్త్య 


ஓ மனிதனே ! 
நத ஸ்திரி 


ఇయం నారీ 


[ யும் லோகத்தை 
( இறந்து போன ) பர்த்தாவாகிய நீ அடை 


పతిలోకం 


32 


கோரின வளாய் 
பிரே தமாயிருக்கும் 


వృణానా 
పేతం 
PS 


உன் 


ని పద్యత 
పురాణం 
విశ్వం 
అనుపాలయంతి 
తస్యై 
ప్రజాం 
ద్రవిణంచ 
ఇహ 


சமீபத்தில் 
விழுந்து கிடக்கிறாள் 
பிராசீனமான பழைய 
இவ்வுலகத்தை 

( முள் 
அடைந்திருக்கக் கோரின வள யிருக்க 
அவளுக்கு 
சந்தானமும் 
தனழம் 
இவ்வுலகத்தில் 
நன்றியிருக்கும்படிச் செய் 


உன் 


இந்த மந்திரத்தின் பொருள் : - இறந்து போன கணவ 
னுடைய பிரேதத்தின் பேரில் மனைவி விழுந்து அழும் 
போது பிரேதத்தைப் பார்த்து இந்த மந்திரத்தை பந் 
துக்கள் படிப்பார்கள் . இறந்து போனவனே , 
டைய மனைவி நீ போகும் லோகத்தைத்தான் அடைய 
வேண்டுமென்று பிணமாய்க் கிடக்கும் உன் சமீபத்தில் 
விழுந்து கிடக்கிறாள் . புராதீனமான இந்தப் பிரபஞ்சத் 
தின் தருமங்களை அநுசரிக்கவேண்டுமென்ற இச்சையும் 
கொண்டிருப்பதால் இவளுக்கு சந்தானமும் , தனமும் 
விருத்தியடைந்து நன்றாயிருக்கும்படி நீ அருளவேண் 
டும் . 


ருக்வேதம் : 


శ్రుతి || ఏకస్య బహ్వోజాయా భవనై 

బహవ స్సహ పతయః|| 


33 


( சுருதி ) ஏகஸ்ய பஹ்வேவா ஜாயா பவந்தி 

நைகஸ்யை பஹவஸ்ஸஹ பதய : 


இதின் பொருள் : 

ஒரு புருஷனுக்கு வெகு மனைவிகள் இருக்கலாம் , 
ஆனால் ஏககாலத்தில் ஒரு ஸ்திரீக்கு அநேக புருஷர் 
கள் இருக்கலாகாதென்று சொல்லுவதால் வெவ்வேறு 
காலங்களில் வெவ்வேறு பர்த்தாக்களிருக்கலா 
மென்று ஏற்படுகிறது . 


அல்ல ( 43- 303S 6381 

తృతీయో అగ్ని ప్లే పతి | స్తురియస్తే మనుష్య జా ! | 
( சுருதி ) ஸோம : ப்ரதமோ விவிகே ! கந்தர்வோவிவித உத்தர : 

த்ருதியோ அக்ரிஷ்டேபதி :! துரீயஸ்தே மநுஷ்யஜ : 


இதின் பொருள் : - உன் முதலாம் பர்த்தா சந்திரன் 
என்று அறி , அவனுக்குப்பின் , காந்தர்வன் உனக்குப் 
பதியானான் ; அக்னி உன் மூன்றாம் கணவன் ; நரஜன்மீ 
கள் உனக்கு நாலாம் புருஷர்களாயிருப்பார்கள் . 


இவ்வாக்கியம் எட்டாம் அஷ்டகத்தில் வருகிறது . 
விவாக தருணத்தில் இதை ஜபிக்கிறார்கள் . இதன்படி 
எந்தப்பெண்ணும் தொடர்பாய் மூன்று மனுஷாதீத 
ஜீவிகளுக்கும் பிற்பாடு மனுஜன்மிகளுக்கும் பத்தி ஆகி 
றாள் இதில் நரஐன்மீகள் என்று பன்மையில் சொல்லி 
யிருப்பது மிக விசேஷமானது . அநேக மனுஷ பர்த் 
தாக்களுடன் நிகழம் , தொடர்பான விவாகங்களுக்கு 
இதில் விதி அமைந்து நிற்கிறது . 
శ్రుతి || కుహస్విదోషా ! కుహవస్తో రశ్వినా | కుహాభిపిత్వం | 

1603 ல்களில் சொல் 


5 


34 


మర్యన్న యోషా కృణు తే సదస్థ ఆ || 

( ருக்வேதம் 8 - ம் அஷ்டகம் ) 
( சுருதி ) குஹஸ்வித்தோஷா, குஹவஸ்தோ ரஷ்வினா 

குஹாபி பித்வம் , 
காத : குஹோஷது . , கோவாம் ஷயுத்ரா , 

விதவே வதேவரம் . 
மர்யன்ன யோஷா க்ருணு தே ஸதஸ்த ஆ , 

ருக்வேதம் 8 - ம் அஷ்டகம் . 
பொருள் : - ஓ அசுவினி குமாரரே ! இரவில் நீர் 
எங்கே தங்குகிறீர் ? பகலில் நீர் எங்கே தாமதிக்கிறீர் ? 
உமதிச்சைகள் திர்ப்தி அடைகிற இடமெங்கே ? நீர் 
எங்கே வாசம் பண்ணுகிறீர் ? சயனிப்புக்கு விதவை 
தன் இரண்டாம் கணவனை கவருகிறது போலவும் 
பாரி தன் பர்த்தாவைக் கருஷிக்கிறது போலவும் யாகம் 
செய்கிற எந்தப் புரோகிதன் உம்மை யாகத்திற்கு 
அழைக்கிறான் . இவ்வாக்யம் ரிக்வேதம் 8 - வது அஷ்ட 
கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது . விதவைகள் தங் 
கள் இரண்டாம் கணவரோடு கூடி வாழ்வது பூர்வ 
காலத்தில் சாதாரன பேச்சுகளில் வழங்கி வந்ததென்று 
இந்த திருஷ்டாந்தத்தால் விளங்குகிறது , மனைவியான 
வள் தன் பர்த்தா வின் ஆலிங்கனத்தில் மகிழ்வது 
எப்படி அபக்கியாதியல்லவோ அப்படியே விதவை 
யின் புநர் விவாகத்தையும் அக்காலத்தார் எண்ணி 
வந்தார்கள் என்பதற்கு இது அத்தாட்சியாகும் . 


యాపూర్వం పతిం విత్వాధాన్యం విందతే పతిం 
పంచె దనంచతావజం , దదాతో నవియోషతః 


( 27 ) 


సమానలోకోభవతి , పునర్భువా పరః పతిః 
యోజం పంచౌదనం దక్షిణాజ్యోతిషం దదాతి 


( 28 ) 


35 


అను పూర్వ వత్సాం ధేను మనడ్వాహముప బణం 
పాసోహిరణ్యం దత్వా తేయాంతి దివముత్త మమ్ 


( 29 ) 


அதர்வஸமிதை 9 - ம் காண்டம் 5 - ம் ப்ரபாடகம் . 
யாபூர்வம் பதிம் வித்வா தான்யம் விந்ததே பதிம் 
பஞ்சௌ தனம் சதாவஜம் ததாதோ நவியோஷத : 


( 27 ) 


ஸமான லோகோ பவதி , புனர்புவா பா : பதி : 
யோஜம் பஞ்சௌதனம் சக்ஷிணா ஜ்யோதிஷம் ததாதி ( 28 ) 


அநுபூர்வ வத்ஸாம் தேநு மனட்வாஹ முப பர் ஹிணம் , 
வாஸோ ஹிரண்யம் தத்வாதே யாந்தி திவமுத்தமம் 


( 29 ) 


வை 


இதின் பொருள் : - முதலாவது ஒரு பர்த்தானை 
விவாகம் செய்திருந்து பின்பு வேறொருவனை இரண் 
டாம் பர்த்தாவாக விவாகம் பண்ணிக்கொண்டு அஜபஞ் 
சதம் செய்தால் , அந்த தம்பதிகள் இணைபிரியா மலிருப்ப 
ரென்றும் ஷ அஜபஞ்சித விரதத்தோடு சூரிய தட் 
சணை கொடுத்தால் தம்பதிகள் ஒரே லோகத்தை யடை 
வர்களென்றும் , கன்றுடன் கூடிய பசு , காளை , கட்டில், 
வஸ்திரம் , பொன் முதலான தானங்களைச் செய்தால் , 
உத்தம லோகத்தை அடைவரென்றும் சொல்லப்பட் 
டிருக்கிறது . 


குறிப்பு : - புநர் விவாகம் 

செய்து கொள்வதற்கு 
இதைவிட ஈச்வரனுடைய 

உறு தியான கட்டளை 
கள் நமக்கென்ன வேண்டும் . இவ்வண்ணம் வேத 
சுருதிகள் புனர் விவாகத்தை விதிக்கின்றன வென்றும் 
விதவோ விவாகிதயைக் கைவிடாமல் பத்தினி 
என்று ஒப்புக்கொள்ள வேண்டுமென்று விதித்திருக் 
கின்றன வென்றும் தெளிவாயிருக்கின்றது . 


36 


யா - ஈசுவரனது 


குறிப்பு : -வேத சுருதிகள் நித்திய நிர்தோஷமான 
ஸ்வத பிரமாணங்களாகும் . அதாவது வேதங்கள் 

அநாதி , 
தோஷமற்றவை - அதற்கு மேலிட்ட பிரமாணங்கள் கிடை 

திருவாக்கே யாகையால் நிராக்ஷேபனை 
யான கட்டளை . இதை ரிஷிகளாகட்டும் , முநிகளாகட்டும் எவ 
ரும் மறுக்கலாகாது . மறுத்துச் சொன்னவர்கள் வாக்குச் 
செல்லத்தக்கதல்ல - ஏன் அப்படி சொல்லவேண்டுமென்ப 
தற்கு பிரமாணம் . 


a 


வி | శృతి స్మృతి విరోధేతు శృతి రేవణ్యయ సి 

అవిరోధేసదాకార్యం స్మార్తం పైదిక వత్సదా || 
( சுலோ ) ச்ருதி ஸ்ம்ருதி விரோதேது ச்ருதிரேவ கரீயஸி 

அவிரோதே ஸதாகார்யம் ஸ்மார்த்தம் வை திகவத்ஸதா 


சுருதிஸ்மிருதிகளுள் விரோதித்தால் , சுருதியேகௌா 
விக்கத்தக்கதென்றும் , சுருதியை ஒத்திருந்தால் , ஸ்மிரு 
யும் ஆதரிக்கத்தக்கதென்றும் , ஜாபாலிருஷி சொன்னார் . 


శ్లో ॥ ధర్మం చతుమిచ్ఛం తాం - ప్రకృష్ణ ప్రమాణం శ్రుతిః 

ప్రకర్ష బోధ నేనచ శ్రుతి స్మృతివిరో దే స్మృత్యర్థి నాదరణీయ ! 
கர்மஞ்சஜ்ஞாது மிச்சம் தாம் ப்ரக்ருஷ்ட பிராமணம் சுருதி : 
ப்ரகர்ஷ போதநே நச ச்ருதி ஸ்ம்ருதி விரோதே 

ஸ்ம்ருத்யர்த்தோ அநாதரணீய : 
தர்மத்தை தெரிந்துக்கொள்ள இச்சையுள்ளவர்களுக்கு 
சுருதிகளே மேலான பிரமாணங்களென்றும் , சுருதிக்கு 
விரோதமாயிருக்கப்பட்ட ஸ்மி நதியின் பொருள் ஆத 
ரிக்கத்தக்கதல்ல வென்றும் கல்லூகப்பட்டு 

என்கிற 
வியாக்கியான 

கர்த்தா சொன்னார் . இவ்விதமாகவே 
மீமாம்ஸ சாஸ்திரத்திலும் ஜெப்மினி மகர்ஷியாலும் 
எழுதப்பட்டிருக்கிறது . 


37 


ஆனால் ரிஷிகள் முதலானவர்கள் அருளிய ஸ்ம்ருதி 
களால் பிரயோஜன மில்லைபோ வென்றால் அப்படி 
சொல்லத் தகாது . ஏனெனில் 


ஒளி 


S 


| శృతి స్మృతీమ మైవాళ్లే యస్తే ఉల్లంఘ్య వర్త తే 

ఆజ్ఞా ఛేది మమద్రోహి , నవధ్యో నాత్రసంశయః 


சுலோகம் : 

ச்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞே யஸ்தே உலங்க வர்த்ததே 
ஆஜ்ஞா சேதிமமத்ரோஹி , நவத்யோ நாத்ர ஸம் ஷய : 


வகளை 


சுருதிகள் , ஸ்மிருதிகள் என்னுடைய (பகவானுடைய ) 
கட்டளையாகையாலே 

அவை 

உதாசீனம் பண் 
ணிநடப்பவன் என்னுடைய துரோகியாய் , சம்சயமற்று 
தண்டிபக்கப் படுவானென்று பகவத்கீதை முதலான சாஸ் 
திய 

சங்களில் சொல்லப்படுகிறது . ஆனால் ஸ்மிருதிகளை 
எப்படி அறியத்தக்கதெனில் 


PS 


|| యదృష్టంహి వేదేషు తద్దృష్ట న్యం స్ర్ము తాకిల 

ఉభాభ్యాం యదద్రష్టమ తత్పురాణేషు పఠ్య తే || 
சுலோகம் . 
யத்தத்ருஷ்டம் ஹிவேதேஷூ , கத்ருஷ்டவ்யம் ஸ்ம்ருதௌகில 
உபாப்யாம் யதத்ருஷ்டம்து , தத்புராணேஷ பட்யதே || 


வேதங்களில் எது காணப்படவில்லையோ அதை ஸ்மிருதி 
களில் காணத்தக்கவை யென்றும் இவை இரண்டிலும் 
காணப்படாதவை புராணங்களில் சொல்லப்படுமென்றும் 
ஆபஸ்தம்ப சூத்திரகாரகர் சொன்னார் . 


3 


// 


ధర్మజిజ్ఞాసమానానాం ప్రమాణం ప్రథమం శ్రుతి : 
ద్వితీయంధర్మశాస్త్రంతు 


38 


சுலோகம் . 

தர்மஜிஞ்யா ஸமானானாம் பிரமாணம் ப்ரதம் சுருதி . 
தவி தீயம் தர்மசாஸ் த்ரந்து 


தர்மங்களை நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு முதல் பிரமாணம் 
வேத சுருதிகளென்றும் , இரண்டாவது ஸ்ம்ருதிகளின் 
றும் பாரத அநுசாஸந பர்வத்தில் சொல்லப்பட்டிருக் 


கிறது . 


శ్లో | శృతి స్మృతి పురాణేషు విరుద్ధేషు పరస్పరం 

పూర్వం పూర్వం బలియా 
சுலோசம் . 

ச்ருதி ஸ்ம்ருதி பராணேஷூ விருத்தேஷூ பரஸபரம் 

பூர்வம் பூர்வம் பலியா . 
சுருதி ஸம்ருதி பிரமாணங்களில் ஒன்றுக்கொன்று 
விரோதிக்கும் பட்சத்தில் , புராணத்தைவிட ஸ்ம்ருதியும் 
ஸ்ம்ருதியைவிட சுருதிகள் வலுத்தவை யென்றும் ஆப 
ஸ்தம்ப சூத்திரகாரகர் சென்னார் . 

ஆகையால் யான் மேலே சொன்ன ஈசுவரனது திரு 
வாக்கியங்களாகிய ஒப்பு உயர்வற்ற சுருதிகளே புநர் 
விவாக தர்மத்தை அங்கீகரித்திருக்கின்றன என்பதற்குப் 
போதுமான அத்தாட்சியாகுமென்று ஒவ்வொருவரும் 
கருதுவீர்கள் . தவிர புநர் விவாகம் கூடாதென்றதெளி 
வான வாக்கியம் ஒன்றுகூட சுருதிகளில் கிடையா 
தென்று லோகோபகாரர்களான ஈசுவர சந்திர வித்தியா 
சாகா பண்டிதரும் , ராய் பகதூர் வீரேசலிங்கம் பந் 
துலு , முதலான மகாவித்வான்கள் எழுதியிருக்கிறார்கள் .. 
శ్లో | జ్ఞాన శక్తి బలైశ్వర్య వీర్య తేజాంస శేషతః 

భగవచ్చబ్ధ వాచ్యానీ 


39 


என்றபடி 


சலோகம் . 

ஜ்ஞான சக்தி பலைச்வர்ய வீர்ய தேஜாம்ஸ சேஷத : 

பகவச்சப்த வாச்யானீ. 
ஸர்வேசுவரன் பரிபூரண ஞான சொ நபியாகை 
யால் அவர் திருவாக்கு முரண்படும்படி அவரே 
விதித்திராரென்றும் அவர் வாக்குக்கு எதிர் வாக் 
கில்லை யென்றும் நீங்களே எதிர் வாதிகளுடன் 
வாதம் செய்வீர்களென்று நம்புகிறேன் . 


இனி ரிஷிகள் முதலானவர்களாலருளப்பட்ட 
ஸ்மிருதிகளைப்பற்றி ஆராய்வோம் . வேதங்களில் எல் 
லா தர்மங்களைப்பற்றிச் சொல்லாமலிருப்பதாலும் , கால 
பேதங்களைப்பற்றி அவ்வவ் யுகங்களுக்கு வெவ்வேறான 
விசேஷ தர்மங்கள் வேண்டி வருமாகையாலும் , அவ் 
வவ் யுகங்களுக்கு விசேஷ தர்மங்கள் ஏற்படுத்தப் 
பட்டிருக்கின்றன . 
శ్లో ॥ అన్యే కృతయు గేధర్మాస్తేతాయాం ద్వాప రేప రే 

అన్యే కలియు గేహ్రూణాం యుగతోసానురూపత 8|| 
சுலோகம் . 

அந்யே க்ருதயுகே தர்மா க்ரே தாயாம் தவாபரேபரே 

அந்யே கலியுகேந்ரூணாம் , யுகஹ் ராஸாநு ரூபத : 
என்ற பிரஹஸ்பதி வசனப்படி யுகங்களை அநுஸரித்து 
கிரேதயுகத்திற்கு தர்மங்கள் வேறென்றும் , திரேதைக்கு 
தர்மங்கள் வேறென்றும் , த்வாபரத்துக்கு வேறென்றும் 
இந்தக் கலியுகத்துக்கு தர்மங்கள் வேறென்றும் , தெரி 
கிறபடியால் , ஸ்ம்ருதிகளில் 

சொல்லப்பட்டிருக்கும் 
தர்மங்களெல்லாம் ஒவ்வொரு யுகத்திலும் அநுஷ்டிக்க 
வேண்டிய அவசியமில்லை யென்றும் , தனியாய் எந்த 
யுகத்துக்கு எந்த ஸ்மிருதி ஏற்படுத்தப் பட்டனவோ , 


40 


அந்த யுகத்திற்கு அந்த ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக் 
கும் தர்மங்களே 

பிரதானங்களென்றும் , அதற்க நு 
கூலமாயிருக்குமவைகளையே , மற்ற பூர்வயுக ஸ்மிருதி 
களிலிருந்து கிரகிக்க வேண்டுமென்றும் தெளிவாகிறது . 

பூர்வயுகங்களில் அநேக ரிஷிகள் ஸ்மிருதிகளை 
எழுதியுள்ளார் . அவர்கள் மது , நாரதர் , வஸிஷ்டர் , 
சாதா தபர் , காத்யாயனர் , யாஜ் ஞயவல்க்யர் முதலானவர் 
கள் . ஆயினும் 
శ్లో ॥ వేదార్థ పనిబద్ధత్వాత్ ప్రాధా నంతుమనోః స్మృతం 

మన్వర్ధ విపరీతాయాసా స్మృతిర్న ప్రశస్య తే || 
( சுலோ ) வேதார்த்தோ பனிபத்தவாத் பிராதா நந்து மநோ : 

ஸ்ம்ருதம் 
மந்வர்த்த விபரீதாயாஸா ஸ்மருதிர் நப்ரஷஸ்யதே 
என்கிற ஆபஸ் தம்பர் வசனப்படி எல்லா ஸ்மிருதிகளி 
லும் மேலானது மநுஸ்மிருதிகளாகையால் மநுஸ்மிருதி 
களுக்கு விசேஷ கௌர வழண்டு 


இனி எந்த யுகத்திற்கு எந்த ஸ்மிருதிகள் பிரதான 
மென்று விசாரிக்குமிடத்து 


tos 


பட 


| కృతేతు మానవా ధర్మాస్తే 
తాయాంగౌతమ స్మృతాః 

ద్వాపరేశాంఖలిఖితాః కలౌ పరాశరస్మృతాః|| 
( சுலோகம் ) 
கருகேதுமா நவாசர்மா த்ரசாயம் கௌதம ஸ்ம்ருதா : 
தவாபரே சாங்கலிதோ : சலவ்பராசரஸ்ம்ருதா : || 


என்கிற பிரஹஸ்பதி பராசரருடைய வசனத்தால் , க்ருத 
யுகத்தில் மநுஸ்மிருதிகளும் , திரேதைக்கு கௌதமஸ் 
மிருதிகளும் , துவாபரத்துக்கு சாங்கலிகிதஸ்மிருதிகளும் 


41 


கலியுகத்திற்கு பராசர மகரிஷியின் ஸ்மிருதிகளும் பிர 
தானங்களென்று தெரிகிறது . 


மேற்சொன்னவைகளை நன்றாய் கவனத்தில் வைத் 
துக்கொண்டு , முதலில் விதவைகளின் விவாகத்துக்கு 
சம்மதம் கொடுக்கிற நான்கு யுகங்களுக்கும் ஸமானமா 
யிருக்கும் ஸ்மிருதி வாக்கியங்களைப்பற்றி யோசிப் 
போம் . 


శ్లో || నష్టమతే ప్రవ్రజి తే క్లీబేచ పతి తే పత్ ! 

పంచ స్వాపత్సు నారీణాం పతిరన్యోవిధీయ తే || 


நஷடே ம்ருதே ப்ரவ்ரஜிதேக்லீபேச பதிதே பதௌ 
பஞ்சஸ் வாபத்ஸு நாரீணாம் பதிரந்யோ வி தீயதே . 


மநு விதிக்கிறதாவது : - ஐந்து வித ஆபத்துக்களில் 
ஸ்திரீக்கு வேறொரு பதியை விதிக்கிறோம் . புருஷன் 
தேசாந்திரம் போய் அவனைப்பற்றிய சங்கதி தெரியாமற் 
போய்விட்டாலும் , பர்த்தா மரணமடைந்து விட்டாலும் 
சந்நியாசியாய்விட்டாலும் , அலியாய்விட்டாலும் ,, சுய 
ஜாதியை விட்டு விட்டாலும் , இவ்வைந்து ஆபத்துகளில் 
ஸ்திரீகள் மறுவிவாகம் செய்து கொள்ளலாம் . 


இது வெகு தீர்க்கமான வாக்கியம் : - இக்காலத் 
தில் இவ்வாக்கியத்தை அச்சாஸ்திரத்திலிருந்து மறைத் 
துவிட்டார்கள் . ஆயினும் மாதவாசாரியர் 

அதை 
மநுதர்ம சாஸ்திரத்திலிருந்து எடுத்து எழுதியதாக 
ஒப்புக்கொண்டிருப்பதாலும் , மநு ஸ்மிருதிகளின் சங் 
கிரகமாகிய நாரதருடைய ஸ்மிருதியில் அதே வாக்கியம் 
காணப்படுகிறதாலும் எல்லோருமதை மநுவின் வாக் 
சியமென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் - தவிர 


6 


42 


ప్రోషితోధర్మకార్యార్థం ప్రతీక్యాప్టే నరస్సమాః 
విద్యార్థం పడశోర్థం కామార్థం త్రీంను వత్సరా || 


ப்ரோஷிதோ தர்மகார்யார்க்காம் ப்ரதீக்ஷ்யா ஷ்டேநாஸ்ஸமா 
வித்யார்த்தம்ஷட்யஷோர் தம்வாகா மார்த்தம் தரீம் சுவத்ஸரான் 


பர்த்தாவானவன் தர்மகாரியமாய் தேசாந்திரம் 
போயிருந்தால் 8 வருஷமும் , வித்தையின் பொருட்டா 
னால் 6 வருஷமும் , கீர்த்தி அடையவேண்டுமென்றாவது , 
காம இச்சையின் பொருட்டாலுமானால் , மூன்று வருஷ 
மும் , பொறுத்திருக்கவேண்டுமென்று மேற்சொன்ன 
மநுவின் சுலோகத்தால் தெரிகிறதே தவிர , பிந்தி பாரி 
யானவள் என்ன செய்யவேண்டுமென்று எவ்விடத்தி 
லும் சொல்லவில்லை யாகையால் , இந்த சுலோகத்துக்கு 
முந்தி நஷ்டேம்ருதே என்கிற சுலோக மிருந்திருக்கு 
மென்பது தெளிவாய்த் தெரிகிறது . அவ்வாக்கியத்தின் 
படி மறு விவாகம் செய்து கொள்ளலாமென்று அவ்விஷ 
யம் முடிவடையும் . இவ்வண்ணம் ஸ்ரீநந்தன் என்னும் 
வியாக்யான கர்த்தா பொருள் படுத்தினார் . இதனால் 
இந்த முக்கிய வாக்கியத்தை யாரோ , தம்பொய்க் கட்சி 

ஸ்தாபிக்கவேணுமென்று மறைத்து விட்டார்க 
ளென்று தெளிவாகிறது . 


குறிப்பு : -வேத சுருதிகளில் மரணமடைந்த புருஷனு 
டைய பத்நியை நோக்கி புநர் விவாகம் செய்து கொள்ளும்படி 
பகவான் கட்டளையிட்டிருக்கிறாராயினும் , மேற்சொன்ன இதர 
நான்கு ஆபத்துகளும் மரணத்துக்குச் சமான மாகவே விவாக 
பந்த சதை வியர்த்தமாக்குவதால் மநுதர்ம கர்த்தா , மரண 
தோடு இதர நான்கு ஆபத்துகளையும் ஒருமித்திருக்கிறாரென்று 
தெளிவாகிறது . 


த் 


43 


సాచే దక్షత యోనిః స్యాధ తప్రత్యాగతాపివా 
పౌనర్భవేన భర్తాసా పునస్సంస్కారమర్ద తి || 


ஸாசே தக்ஷக யோநி : ஸ்யாதகதப்ரத்யா கதாபிவா 
பௌ நர்பவேன பர்த்ராஸா, புனஸ்ஸம்ஸ் கார மர்ஹதி 


விதவைபாய்விட்ட ஸதிரீ அல்லது பர்த்தாவால் கை 
விடப்பட்ட ஸ்திரீ வேறொரு புருஷனோடு சம்யோகமில் 
லாமல் அக்ஷதயோனியாய் திரும்பி வருவாளேயானால் 
இரண்டாம் தரம் விவாக கருமம் நடப்பித்து சேர்த்துக் 
கொள்ளும் பர்த்தாவுக்கு யோக்கியதையுள்ளவளாகிறாள் 
என்று இந்த மநுவசனத்துக்கு அர்த்தமாகும் . 


క్షతా సంస్కారాత్రాగేన పురుష సంబంధ దూషి తా || 
க்ஷதா ஸம்ஸ்காரா தப்ராகேன புருஷ ஸம்பந்த தூஷிதா . 


அப் 


என்கிற மிதாக்ஷரருடைய வசனத்தின் படி புநர் விவாகத் 
துக்கு முன்னாடியே புருஷ ஸம்போகத்தால் தோஷ 
மடைந்த ஸ்திரீ க்ஷதயோனி எனப்படுவாள் . 
பேர்ப்பட்ட 

புருஷ ஸம்போகத்தை யடையாதவள் 
அக்ஷதயோனி எனப்படுவாள் 

வியக்தமாய் 
சொல்லப்பட்டதிலிருந்து விபசாரத்தாலாகிய அசுத் 
தக்கலவியையே சாஸ்திரம் தடுக்கிறதே தவிர 


என் 


వై వాహికోవిధిఃస్త్రీణాం సంస్కారో వైదికః స్మృతః || 
வைவாஹி கோவிதி : ஸ்தரீணாம் ஸம்ஸ் சாரோ வைதிக ஸ்ம்ருத : 
என்கிற மநுவசனப்படி ஸ்திரீகளின் விவாகம் ஸம்ஸ் 
காரமெனப்படும் . அதாவது சாஸ்த்ரோக்தமும் வைதிக 
மானது மானகிரியை என்று பொருள்படும் . 

யாஜ் ஞவல்க்யர் ஸ்மிருதியில் 


అక్షతాచ క్షతా చైవ వునర్భూ సంస్కృతాపనః | 


அக்ஷதாச க்ஷதாசைவ புநர்பூ ஸம்ஸ்க்ருதாபுக : 


என்று அக்ஷதயோனியானாலும் க்ஷதயோனி யானாலும் 
கூட . மறு விவாகியின் விவாகத்தை அங்கீகரித்திருக்கிறார் 


நாரதர் 


శ్లో | నట్టేమృతే ప్రవ్రజి తే క్లీ బేచ పతి తే పత్ 

పంచస్వా వత్సు నారీణాం పతిరన్యో విధీయ తే || 


ஷ்டே மருகே ப்ரவ்ர ஜிதே லீபேச பதிதே பகௌ 
பஞ்ச ஸ்வாபத்ஸு நாரீணாம் பகிரந்யோ வி தீயதே . 


ஆபத்துகளில் 


மேற்சொன்ன மநுவின் வாக்கியமே நாரதர் ஸ்மிருதி 
யிலும் வருகிறது . 

ஐந்து 
" நஷ்டே என்கிற ஆபத்தும் " கிலீபேச " என்கிற 
ஆபத்தும் தவிர மற்றவை ஆரம்பிக்கும் காலம் திட்ட 
மாகையாலும் , மேற்சொன்ன இரண்டு ஆபத்துகளுக்கு 
காலநிட்சயம் இல்லையா கையாலும் , அந்தக்கால வரையை 
நிர்ணயிப்பதற்காகவும் மேற்சொன்ன நஷ்டேம்டுதே 
சுலோகம் வாக்குதத்தா பாமென்றும் நியோக 
பாமென்றும் விருதாவன வாதம் செய்பவரை சமாதா 
னப்படுத்தும் பொருட்டும் அடியிற்கண்டவாக்கியங்களைச் 
சேர்த்து எழுதியுள்ளேன் . 


అష్టా వర్షణ్య పే క్షేత బ్రాహ్మణీ ప్రోషితం పతిమ్ 
అప్రసూ తాతు చత్వారి పరితోన్యం సమాశ్రయేత్ || 


క్షత్రియా షట్సమాస్తి పై దప్రసూతా సమాత్రయం 
వైశ్యా ప్రసూతా చత్వారి ద్వేవర్ణేత్వితరా వనేత్ || 


45 


నశూద్రాయాః స్మృతః కాల ఏషప్రోషితయోషి తాం 
జీవతి శ్రూయ మాణేతు స్యా దేష ద్విగుణీ విధిః|| 


அஷ்டா வர்ஷா ண்யபேக்ஷேத பிராம்ஹணீ 

ப்ரோஷிதம் பதிம் 
அப்ரஸுதாது சத்வாரி பரிதோன்யம் ஸமாஷரயேத் 


க்ஷத்ரியா ஷட்ஸமாஸ் திஷடே தப்ரஸுதா ஸமாத்ரயம் 
வைஷ்யாப்ரஸுதா சத்வாரி த்வேவர்ஷே த்விதராவஸேத் 


நசூத்ராயா : ஸ்ம்ரூத : கால ஏஷப்ரோஷித யோஷிதாம் 
ஜீவதி ச்ரூய மாணேது ஸ்யாதேஷத்விகுணோவி தி . 


புருஷன் தேசாந்திரம் போய்விட்டானாகில் 
ஒரு பிராமண ஸதிரீ சந்தான முள்ளவ 
ளானால் 

8 - வருஷமும் 
சந்தானம் அற்றவளானால் 

4 
க்ஷத்திரிய ஸ்திரீயானால் சந்தானமுள்ளவள் 6 
சந்தானமற்றவள் 

.... 4 
வசிய ஸ்திரி சந்தான முள்ளவளானால் ...... 4 
சந்தானமற்றவள் 

.... 2 


93 


வை 


33 


காத்திருந்து விவாகம் செய்து கொள்ளலாமென்று 
விதிக்கப்பட்டிருக்கிறது . சூத்திர பத்திக்கு காலவரை 
குறிப்பிடவில்லை. 


மேற்சொன்ன வாக்கியங்களால் சந்தானழள்ள 
வர்களும் இல்லாத ஸ்திரீகளும் புநர் விவாகம் 
செய்து கொள்ளலாமென்று வெளிப்படையாயிருக் 
கிறதல்லவா ? 


46 


சந்தான முள்ளவர்களுக்கு நியோகம் வேண்டாமை 
யாலும் வாக்குத்தத்தமட்டும் கொடு பட்ட பெண்மக்க 
ளுக்கு சந்தானம் உண்டாவது அசந்தர்ப்பமா கையாலும் 
எதிர்வாதிகளின் ஆக்ஷேபனை செல்லத்தக்கதல்ல . ஆகை 
யால் " நஷடேம்ருதே என்கிற சுலோகம் ஸ்திரீக 
ளின் புர் விவாகத்தைப்பற்றியதே என்று சொல்வ 
தற்குச் சிறிதும் சந்தேகமில்லை . 
தவிர , சில எதிர்வாதிகள் நஷ் டேம்ருதே சுலோகத் 
தில் பதி " என்றபதம் இரட்டித்து வருவதால் ஒரு 
வனை விவாகம் செய்து கொண்ட பதி என்றும் மற்றொரு 
பதி சப்தம் வெறும் காவலன் என்றும் . பிரயோஜன 
மற்ற வாதம் செய்வதுண்டு . நாரதர் , யமர் , வசிஷ்டர் , 
பிரகஸ்பதி முதலானவர்கள் 

எழுதியிருக்கிறதாவது . 
மணவாளன் கையில் நீர் வார்த்ததினாலும் , வாயின் 
வார்த்தையாலாகிய தானத்தாலும் , மணவாளன் கன்னி 
கைக்குப் பதியாகாமல் , பாணிகிரகணத்துக்குப்பின் மண 
வாளனும் மணவாட்டியும் , ஒருமித்து வைக்கும் சப்த 
பதி சடங்கின் ஏழாம் அடியிலே தான் பதி " யாகிறா 
னென்று சொல்லியிருக்கிறார்கள் . 


ST 


சி 


॥ నోదకేన నవావాచాకన్యాయాః పతిరుచ్య 

పాణిగ్రహణ సంస్కారా త్పతిత్వం సప్త మేపదే || 
கோககேன நவாவாசா கன்யா யா : பகிருச்யதே 

பாணிக்ரஹண ஸம்ஸ்காராத் பதிதவம் ஸப்தமேப்தே. 
శ్లో ॥ నోదకే నవాచావా కన్యాయాః పతిరుచ్య 

పాణిగ్రహణ సంస్కారో నియతం పతిలక్షణం|| 
போதகே நவாசாவா கன்யாயா : பதிருச்யதே 
பாணிக்ரஹண ஸா ஸ்காரோ நியகம் பதிலக்ஷணம் . 


47 


என்கிற பராசர வசனப்படி பாணிக்கிரகணம் செய்த 
வனே பதியாவான் என் கையால் , நஷ்டேம்ருதே " 
வாக்கியத்தில் சொன்ன இரண்டுபதி சப்தங்களும் 
பணிக்கிரகணம் செய்து கொண்ட சரியான பதியையே 
குறிக்குமென்று தெளிவாகிறது . 


శ్లో ॥ ఈ దండా దయో న్యేచ చత్వార స్సముదాహృతాః 

త్యక్త వ్యాస్తే పతితవత్ క్షతయో వ్యా అపి స్త్రియా || 
ఆక్షిప్త మోఘబీజానాం కృతేపి పతికర్మణి 

పతిరన్యః స్మృతో నార్యా వత్సరార్థం ప్రతీక్ష్యతు|| 
ஈர்ஷா தண்டா தயோந்யேச , சத்வாரஸ்ஸமு தாஹருதா : 
த்யக்த வ்யாஸ்தே பதிதவத் க்ஷதயோன்யா அபிஸ்த்ரியா 


ஆக்ஷிப்த மோக பீஜானாம் க்ருதே பசிகர் மணி 
பகிரன்ய : ஸ்முருதோ நார்யா வத்ஸரார் தம் ப்ரதீக்ஷ்யது 


பதிகள் நபுஞ்சக வகையில் முதல் நாலு வகைகளை 
சேர்ந்தவர்களானால் பத்திகள் அவர்களோடு சம்யோ 
கம் செய்திருந்தபோதிலும் அவர்களை விட்டு விலக 
வேண்டும் . ஆக்ஷிப்தம் மோகபீஜம் என்னும் 
இருவகை நபுஞ்சகத்தையுடையவர்களானால் அவர்களு 
டைய பத்திகள் அவர்களோடு கூடி வாழ்ந்திருந்தபோதி 
லும் ஆறு மாச பரீட்சைக்குபின் வேறு பதிகளை அடை 
யலாம் . 


மேற்சொன்ன வாக்கியங்களால் தன் முதல் பர்த்தா 
வோடு சம்யோகம் செய்திருந்தபோதிலும் , வேறு பதி 
களை 

அடையலாமென்றும் , அவர்கள் நிந்தனைக்குட்பட்ட 
அசுத்த கலவி அல்லது விபசார தோஷத்தாலுண்டா 


48 


கும் கூதயோனிகளாகமாட்டார்களென்றும் 


விளங்கு 


கிறது . 


ఉద్వాహ తాపియాకన్యానచేత్సం ప్రాప్త మైధునా 
పునస్సంస్కారమ రేత యథాక న్యాత ధైవసా || 


O 


உத்வா ஹி தாபியாகன்யா நசேத்ஸம் ப்ராப்த மைதுனா 
புநஸ்ஸம் ஸ்கார மர்ஹேதயதா கன்யா ததைவஸா 


விவாகம் செய்து கொண்டவளாயினும் 

புருஷனுடைய 
சம்யோகமில்லாதவளானால் மறுவிவாகத்துக்கு பாத்து 
மானவள் . 

அவள் அவிவாகித கன்னிகைக்கு சமான 
மானவள் . 


வஸிஷ்டர் . 
పాణిగ్రా హే మృతేచాలా కేవలం మంత్ర సంస్కృతా 

సాచే దక్షత యోనిస్స్యాత్ పునస్సంస్కారమర్దతి || 
பாணி க்ராஹே ம்ருதேபாலா கேவலம் மந்த்ர ஸம்ஸ்க்ருதா 
ஸாசே தக்ஷகயோ நிஸ்யாத் புநஸ்ஸம் ஸ்சார மர்ஹ தி . 
மந்திர ஸம்ஸ்காரத்தினால் மாத்திரம் விவாகம் முடிந்து 
அக்ஷதயோனியான பாலைப்பத்தினி பர்த்தாவின் மரண 
த்துக்குப்பின் புநர் விவாகத்துக்கு 


யோக்கியதை 


யானவள் . 


కులశీల విహీనస్య షండాది పతితస్యచ 
ఆపస్మారీ విధ్యర్మస్య రోగిణాం పేషధారిణాం 
దత్తా మపి హరేత్క న్యాం సగోతో ఢాం తధైవచ || 
குலசீல விஹீ நஸ்ய ஷண்டாதி பதிதஸ்யச 
அபஸ்மாரீ வித்தயர்மஸ்ய ரோகிணாம் வேஷதாரிணாம் 
தத்தாம்பி ஹரேத்கன்யாம் ஸசோத்ரோடாம் ததைவச . 


49 


பர்த்தா சேகுடும்பத்தானாய் , சீலவிகினனாய் , நபுஞ்சக 
னாய் , பதிதனாய் , காக்காய் வலிகொண்டவனாய் , தீர்க்க 
ரோகியாய் , கூத்தாடியாய் , ஏககோத்திரனாயிருந்தால் , 
கன்னிகையானவள் விவாகம் முடிந்தவளாயிருந்தாலும் 
அவனைவிட்டுப் பிரிக்கப்பட்டு வேறெருவனுக்கு விவா 
கம் செய்யப்படத்தக்கவள் 


காத்தியாயனர் 


సతుయద్య న్యజాతీయః పతితః క్లీ బ ఏవచ 
వికర్మస్థ స్సగోత్రోవాదాసో దీర్ఘ మయోపివా 
ఊఢాపి దేయా సాన్య, స్మై సప్రావరణ భూషణా || 


ஒன 


ல துயத்யன்ய ஜாதீய : பதித : க்லீபஏவச 
விகர்மஸ்த ஸகோத்ரோவா தாஸோ தீர்க்கா மயோபிவா 
ஊடாபி தேயா ஸந்யஸ்மை ஸப்ராவரண பூஷணா . 


பர்த்தா அந்நியஜாதீயானாய் , பதிதனாய் , நபுஞ்சகனாய் , 
துர்க்குணனாய் , ஏககோத்திரனாய் , அடிமையாய்த் , தீர்க்க 
ரோகியாய் , இருந்தால் கன்னிகையானவள் விவாக 
கர்மம் நிறைவேறினவளாயிருந்தபோதிலும் வஸ் 
திராபரணங்களோடு வேறெருவனுக்கு வாழ்க்கைப் 
படத் தகுதியானவள் . 


இவ்வாக்கியம் மிக விசேஷமானது , யாவரும் நன் 
சாய்க கவனிக்கத்தக்கது . தீர்க்கரோகம் கொண்ட 
பர்த்தா பாரியின் இரண்டாம் விவாகத்துக்கு இடை 
யூறல்லவானால் இறந்துபோன பர்த்தா தன் பதநி 
யை அவள் ஜீவாந்தமளவும் விதவையாயிருக்கும் 
படிச்செய்ய எப்படி பாத்தியப்பட்டவன் ? ஆகையால் , 


7 


50 


விதவையாய்விட்ட ஸ்திரீ அவள் ஆயுள் பரியந்தம் 
விதவை நிலையில் தான் இருக்கவேண்டுமென்று போரா 
டும் கட்சிக்கு ஆதாரமில்லையல்லவா ? 


ஒருதடவை தத்தம் செய்யப்பட்டு போனவள் மறு 
படியும் புகர் விவாகத்துக்குத் தத்தம் செய்து கொடுக் 
கப்பட பாத்தியதையற்றவள் என்னும் கட்சிக்கும் ஆதா 
சமில்லையல்லவா ? 


இவைபோன்ற வசனங்கள் பிரஜாபதி ஸ்மிருதி 
யிலும் காணப்படுகின்றன . வெவ்வேறான எட்டு தர்ம 
நூல்கள் அடியிற் குறிப்பிட்ட பதினேழு கஷ்டாவஸ்தை 
களில் பாலவிதவைகளுக்கு புநர் விவாகம் சம்மதிக்கிறது . 
அவைகளெல்லாம் புநர் விவாகத்துக்கு ஒரே நியாயத் 
தைக் காட்டாதிருந்தாலும் , மரண கஷ்டத்தை வெளிப் 
படையாக ஐந்து நூல்களும் அர்த்தா பத்தியாய் மற்ற 
நூல்களும் காட்டுகின்றன. 


இரண்டாம் விவாகத்தை சம்மதிக்கிற 17 ஆபத்து 


களாவன : 


1. பதியின் பரவாசம் . 2. மரணம் . 3. சந்தி 
யாசம் 4. நபுஞ்சகம் 5 பதிதம் . 6 , பதியினால் கை 
விடப்படுதல் 7. விதவையின் பாலியம் 8. நீசகுடும்ப 
பர்த்தா 9. துர்க்குணபர்த்தா 10 அந்நிய ஜாதியான் 
11. ஏககோத்திரன் 12. அடிமையான புருஷன் 
தீர்க்கரோகம் 14 சீலவிகீனன் 15. காக்காய் வலி 
கொண்டவன் 16. பெரியரோகி 

17. கூத்தாடி , 


13 . 


சாமர் 


இதுவரையிலெடுத்துக்காட்டிய சதுர்யுக 
னியயவசனங்களாகிய சுருதிகளும் ஸ்மிருதிகளும் புநர் 


51 


விவாகத்தை அங்கீகரித்திருக்கின்றன 
போதுமான அத்தாக்ஷியாகும் . 


என்பதற்குப் 


இனி இக்கலியுக தர்மத்தைப்பற்றி யோசிப்போம் 
S கலௌ பராசரஸ்ம்ருதா ஹ என்று 
கலியுகத்திற்குப் பராசரமகரிஷியின் ஸ்ம்ருதிகளே 
எல்லா ஸ்ம்ருதிகளைவிட பலத்த அதிகார முள்ளதென்று 
மேலே எடுத்துக்காட்டியிருக்கிறேன் . 


இந்த பராசரரும் மநு நாரதரிஷியை அநுஸரித்தே 
శ్లో ॥ ననే మృతే ప్రప్రణి తే క్లీ బేచ పతి తేపతా 

పంచస్వాపత్సు నారీణాం పతిరన్యోవిధీయ తే || 
நஷ்டே மருதே ப்ரவாஜிதே க்லீபேச பதிதேபதௌ 

பஞ்சஸ்வாபத்ஸு நாரீணாம் பதிரன் யோ வி தீயதே . 
என்று பர்த்தா தேசாந்தரம் போய் அவனைப்பற்றிய சமா 
சாரம் தெரியாமற் போய்விட்டாலும் , மரண மடைந்து 
விட்டாலும் , சந்நியாசியாய் விட்டாலும் , அலியாய் விட் 
டாலும் , சுய ஜாதியை விட்டு விட்டாலும் இந்த ஐந்து 
ஆபத்துகளில் மட்டும் பாரியை மறுபதியை 

அடைய 
வேண்டியதென்று விதித்திருக்கிறார் . இந்த யுகத்திற்கு 
மற்ற 12 ஆபத்துகள் தள்ளுபடி 

செய்யப்பட்டன . 
இவ்வாக்கியம் வாக்குதத்தாபரமல்ல 

வாக்குதத்தாபரமல்ல நியோகபரமல்ல 
இரண்டு பதிசப்தங்களும் சாஸ்திரோக்தமான பதிகளே 
என்பதைப் பற்றி முன்னாடியே தெளிவாய் உரைக்கப் 
பட்டது . 

இவ்வளவு வெளிப்படையும் பிரபலமுமான விதி 
களுக்கு மாறாக எதிர்க் கட்சியார் மநுஸ்ம்ருதியிலிருந்து 
எடுத்துக்காட்டுகிற வாக்கியங்கள் என்னவெனில் : 
158- வ 
-வது சுலோகம் 


52 


ఆసీతా మరణాత్ కాంతానియ తా బ్రహ్మాచారిణీ | 

அஸீதா மரணாத் க்ஷாம்தா நியதாப்ரம்ஹ சாரிணீ . 
என்கிற ஒரு வரியும் 


162 - வது சுலோகம் பின்னடியாகிய 


నద్వితీయశ్చ సాధ్వీనాం క్వచిద్బక్తి సదిశ్య తే || 


நதவி தீயஷ்ச ஸாத் வீனாம் க்வசித்பர்கோ பதிஷ்யதே . 


என்கிற தனிவசனங்களை மட்டும் எடுத்துரைத்து ஸ்திரீ 
களுக்கு எங்கும் இரண்டாவது பர்த்தாவை 

பர்த்தாவை விதிக்க 
வில்லையென்றும் புருஷனை இழந்தவள் எக்காலத்தும் 
பிரம்மசரிய விருதத்தையே அநுஷ்டிக்க வேண்டுமென் 
றும் எதிர்வாதிகள் சொல்லுகிறார்கள் . அவ்வாக்கியங் 
கள் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டனவோ , அந்த 
சந்தர்ப்பத்தைவிசாரிக்கில் நாமிதுவரையிற்சொன்ன புநர் 
விவாகத்தை நிஷேதிக்கமாட்டாதென்று ஒருபாலன் கூட 
தெரிந்து கொள்ளலாம் . எப்படியெனில் : 


மநுஸமுரி தி 5 - வது அத்தியாயம் 151 - சுலோகம் 
முதல் 164 - வது சுலோகங்கள் 


151 . 


శ్లో " యస్మై దద్యాత్పి తా త్వే నాంధ్రావాను మ తేపితుః 

తంశుశ్రూ మేత జీవంతం సంస్థితంచ నలంఘయేత్ 
మంగళార్థం స్వస్త్యయనం యజ్ఞశ్చా సాంప్రజా పతేః 
ప్రయుజ్యతే వివా హేషు ప్రదానం స్వామ్యకారణం 
అనృతావృతుకాలే చమంత్ర సంస్కారకృత్పతిః 
సుఖస్య నిత్యం దా తేహ పరలో కేచ యోషితః 


152 . 


153 . 


58 


154 


155 . 


158 . 


157 . 


158 . 


159 . 


విశీల : కామవృత్తో నా గుడైర్వా పరివర్జి : త 
ఉపచర్య : స్త్రీయా సాధ్వ్యా సతతం దేవవత్పతి ! 
నాస్తి స్త్రీణాం పృథగ్యశ్లో నవ్రతం నా ప్యుపోషితం 
పతిం శుశ్రూష తేయేన తేనస్వ “మహీయతే 
పాణిగ్రాహస్య సాధ్వీ స్త్రీ జీవలో వామృతస్య వా 
పతిలోక మభీప్సంతీనా చ రేత్కించిదప్రియమ్ 
కామంతుక పయే దేహం పుష్పమూలఫ లైళ్ళు భైః 
నతు నామాపిగృహ్లియా త్వత్యాసేలేపరస్యతు 
ఆసీతా మరణాత్ శాంతానియ తా బ్రహ్మచారిణీ 
యోధర్మ ఏక పత్నీనాం కాంక్షంతీ తమనుత్త మమ్ 
అనేకానిసహస్రాణి కుమారబ్రహచారిణాం 
దివంగ తాని విప్రాణామ కృత్వాకుల సంతతిమ్ 
వృతే భర్త రిసాధ్వీ స్త్రీ బ్రాహ్మ చర్యేవ్య పస్థితా 
స్వర్గం గచ్ఛత్య పుత్రాపియథా తేబ్రహ్మచారిణా : 
అపత్య లో అద్యాతు స్త్రీ భర్తారమతి వర్తతే 
సేహనిందామవాప్నోతి పతిలోకాచ్చ హీయ తే 
నాన్యోత్పన్నా ప్రజా స్త్రీహ నచాప్య న్య పరిగ్రహే 
నద్వితీయశ్చ సాధ్వీనాం క్వచి ద్భర్తో పదిశ్య 
పతింహిత్వా పకృష్ణం స్వముత్కృష్టం యాని షేవ తే 
నింద్యైవ సాభవేల్లో కే పరపూ ర్వేతి చోచ్యతే 
వ్యభిచారాతుభర్తు , స్త్రీ లో కేప్రాప్నో తినింద్య తామ్ 

సృథాలయోనిం ప్రాప్నోతి పాపరో గైశ్చపీడ్య తే 
மநுவானவர் ஸ்திரீகளின் தர்மங்களைப்பற்றி விவரிப் 
பதில் 15 -வது சுலோகத்தால் தகப்பனாவது தன் சம் 
மதியை சகோதரனுக்காவது மற்றெவருக்காவது 


180 . 


161 . 


182 , 


168 . 


164 . 


54 


கொடுத்து விவாகம் செய்து வைக்கிறானோ அந்தஸ்திரீ 
அந்தபதிக்கு ஊழியம் செய்து அவன் இறந்த பின்னும் 
விபசாரம் செய்யலாகதென்று சொன்னார் . 90 
( நலங்கயேத் ) என்னும் வார்த்தையை 

வார்த்தையை ஆதாரமாய்க் 
கொண்டு , புநர் விவாகம் செய்து கொள்ளலாகாதென்று 
எதிர்வாதிகள் சொன்னால் மநுவாகிய தாமும் நாரதரும் 
பராசாருமே விதித்த நஷ்டேம்ருதே " என்கிற விசேஷ 
விதிக்கு , முரண்படுமே என்று சிறிதும் நினையாதவாகு 
வர் . இதற்குப்பின் 157 - வது சுலோகம் வரையில் , இல் 
லாளின் தர்மங்களைப் போதிப்பதில் ஒரு ஸ்திரிக்கு 
பர்த்தாவே இகத்திலும் பாத்திலும் சுகத்தை அளிப் 
பவனென்றும் , பர்த்தா நல்நடத்தை யில்லாதவனாயினும் , 
காமநெறியில் இரங்கிய வனாயினும் , குண ஈனனாயிருந் 
தாலும் அவனை விடாமல் , பதிவிரதையான ஸ்திரீ ஊழி 
யம் செய்ய வேண்டுமென்றும் , ஸ்திரீக்கு பதி ஊழியத் 
தைத்தவிர 

வேறு உபவாசங்களும் விருதங்களும் 
யஜ்ஞமும் கிடையாதென்றும் , பதிபோகும்லோகத்தை 
விரும்பும் ஸ்திரீ பதிஜீவித்திருந்த காலத்தும் இறந்து 
போய்விட்ட காலத்தும் கொஞ்சமாகிலும் " அப்பிரியம் 
அதாவது விரும்பத்தகாததைச் செய்யக்கூடா தென்று 
சொன்னார் . இவ்விடத்தில் " அப்பிரியம் என்னும் 
வார்த்தை வியபசாரத்தாலும் , பர்த்தா இறந்தபின் செய்ய 
வேண்டிய சிரார்த்தாதி கருமங்கள் செய்யாதிருப்பதா 
லும் என்று பொருள் படுமேயொழிய எதிர்வாதிகள் வே 
றெந்த அர்த்தமும் செய்யப் புகுவது பயனற்றப் பிரயா 
சையாய் முடியும் . வியாக்யான கர்த்தாவாகிய கல்லூக 
பட்டரும் 

నాతిక్ర మేత్ వ్యభిచా రేణ తదీయ శ్రాద్ధ 
తర్పణా కరణేన పార లౌకిక కృత్యఖండ నేనచ|| 


நாதிக்ரமேத் வ்ய பிசாரேண ததீய ச்ராக்க 

தர்ப்பணா காணேன பாரலௌகிக க்ருக்ய கண்டனேனச 
என்று மேற்சொன்ன பொருளையேசொன்னார் . அதற்குப் 
பின் மறுவானவர் விதவைகளின் தர்மத்தைச் சொல் 
லும்போது 16 வது சுலோகம் வரைக்கும் பிரமசரிய 
விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் புஷ்பமூலபலங்களால் 
தேகத்தை ஒடுக்க வேண்டுமென்றும் , பரபுருஷனுடைய 
பெயரையும் நினைக்கலாகாதென்றும் , மரணபரியந்தம் 
பிரமசாரி நேமத்தை உடையவளாயிருக்கவேண்டுமென் 
றும் , சந்தானமற்றவளாயிருந்தாலும் , குமாரப்பிரம்மசாரி 
கள் , சுவர்க்கலோகத்தை அடைந்த பிரகாரமே பர்த்தா 
இறந்தது முதல் பிரமசரியவிாதத்தை அநுஷ்டிக்கும் பதி 
விரதை சந்தானமற்றவளாயினும் ஸ்வர்க்கத்தை அடை 
வாளென்றும் ஸந்தான அபேக்ஷையால் பர்த்தாவை 
அதிக்ரமித்து வியபசரிக்கும் ஸ்திரீ இந்த லோகத்தா 
ரின் நிந்தனை அடைவதோடு கூட 

பரலோகத்தையும் 
அடையமாட்டாளென்று சொன்னார் அதிவர்த்ததே 
( 9055 * என்னும் பதத்துக்கு வியபிசரித்தலென்றே 
கல்லூகபட்டர் உரை யெழுதினார் . விதவை ஸ்திரீக்கு 
பிரமசரிய விரதம் இன்னதென்று சொன்னமாத் 
திரத்தால் , பதியை இழந்த ஸ்திரீகள் வேறுவித 
மாயிருக்கக் கூடாதென்று எதிர் வாதிகள் சித்தாந் 
தம் ஏற்படுத்தினால் , மேலே விஸ்தாரமாய்ச் சொன் 
னபுநர் விவாக விசேஷ விதிகளும் உடன்கட்டை 
ஏறவேண்டிய விதிகளும் ஈசுவரன் அநுக்கிரகித்த 
வேதசுருதிகளும் அவர் கட்டளையும் வெறும் வார்த் 
தைகளாய் விடாதா ? 

அதற்குப்பின் பர்த்தாவுக்கெதிரிடையான பரபுரு 
ஷனால் பெற்ற பிள்ளை அந்த ஸதிரீக்காகட்டும் அந்த 


56 


பாபுருஷனுக்காகட்டும் புத்திரனாக மாட்டானென்றும் 
தவி தீயனென்றதால் கள்ளப்புருஷனை பர்த்தா என்று 
சொல்லத்தகாதென்றும் 162 - வது சுலோகத்தால் 
சொன்னார் . கடைசி இரண்டு வாக்கியத்தால் பர்த்தா 
தாழ்ந்தவனென்று சொல்லி உயிரோடே இருக்கும் தன் 
கணவனை விட்டு விட்டு உயர்ந்தவனாயிருப்பானை அடைப 
வள் இவ்வுலக நிந்தனையடைந்து , பாபூர்வை என்று 
சொல்லப்படுவாளென்றும் , வியபசாரம் செய்யப்பட்ட 
வள் நிந்தனையடைவதோடு நரியின் ஜன்மத்தை எடுத்து 
பாபரோகங்களால் பீடிக்கப்படுவாளென்றும் சொல்லப் 
பட்டிருக்கிறது . விதவா தர்மம் இன்னதென்றும் 
வியபசாரத்தைத் தூஷிக்கும் மேற்சொன்ன சுலோ 
கங்களிலெதுவும் ஐந்து ஆபத்துகளில் புநர் விவா 
கத்துக்கு அனுமதி கொடுத்த ஷ மநுவே ஷ புநர் 
விவாகத்துக்கு விரோதமாய் ஒருக்காலும் கருதியிரா 
ரென்று அந்தக் காண்டத்தைப் பொருத்து ஒரு சிறு 
பாலனும் சொல்லத்தக்கது . 


மேற்சொன்ன எல்லா வாக்கியங்களால் பதி ஜீவந்த 
னாயிருக்கும் காலத்தில் பதிவிரதை இருக்கவேண்டிய 
லட்சணத்தையும் , பதியிறந்தபின் அப்பதி போகும் 
லோகத்தைக் கோரும் ஸ்திரி அநுஷடிக்கவேண்டிய 
பிரமசாரியவிரதத்தின் இலட்சணத்தையும் , எக்காரணத் 
தாலும் எக்காலத்தும் வியப்பசாரம் செய்யலாகாதென்றும் 
தெளிவாய்ச சொன்னாரே தவிர பதியிறந்தபின் பிரம்ம 
சரியவிருதத்தைத்தான் அநுஷ்டிக்கவேண்டுமென்று 
மநு நிர்பந்தம் செய்யவில்லையென்று தெரிந்து 
கொள்ளத்தக்கது . ஏனெனில் பதியிறந்தபின் பிரம 
சரிய விருதத்தை அநுஷ்டியாத ஸ்திரீ விபசாரவழியில் 
இறங்கி விடுவது மானிட இயற்கையாகுமாதலாலும் 


57 


கடுமையான பிரம்மசரிய விரதத்தை அநுஷ்டித்தல் உல 
கத்தில் பெரும்பாலோரால் 

பெரும்பாலோரால் முடியாதென்பதும் நன்றா 
யறிந்த மநுவானவர் நஷ்டம்ருதே சுலோகத்தால் 
வேறொரு பதியை அடைவாய் என்று விதித்தாரென்றும் 
தெளிவாகின்றது . தவிர எ S8 என்னும் சுருதி 
யில் புநர் விவாகம் செய்துகொள்ளும்படி கட்டளை 
இட்டிருப்பதோடு அவ்வண்ணம் புநர் விவாகம் செய்து 
கொண்ட பதிவிரதைகள் தங்கள் இரண்டாம் கணவ 
ரோடு உத்தம லோகத்தையும் அடைவார்களென் 
றும் அருளி இருப்பதை நான் உங்களுக்கு முன்னாடியே 
தெரிவித்திருக்கிறேன் . 

முதல் விவாகம் செய்து கொள்வதும் புநர் விவாகம் 
செய்து கொள்வதும் தெய்வச்செயலாய் ஏற்படக் கூடிய 
விதவா இலட்சணத்தை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத் 
தப்பட்ட பிரம்மசரிய விருதத்தை அநுஷ்டிப்பதும் 
மது மாமிசங்களை சாப்பிடுவதும் பரிசங்கை விதியாகை 
யால் , இன்னது தான் செய்யவேண்டுமென்று ஒருவரும் 
நிர்ப்பந்தம் செய்யவில்லை . செய்வதும் கூடாது . ஸ்திரீ 
புருஷர்கள் விவாகம் செய்து கொள்வது அவரவர் இஷ்டத் 
தைப் பொறுத்ததே யொழிய நிர்ப்பந்திக்கத்தக்கதல்ல . 
ஆனால் விபசாரம் செய்தல் கண்டிக்கத்தக்கது . 
பாகவதம் ஏகாதச ஸ்கந்தத்தில் 
లో కే వ్యవాయామిష మద్య సేవా నిత్యానుజంతోన 

హితత్రచోదనా ! 
వ్యవస్థితి స్తేషు వివాహయజ్ఞ సురాగ్ర హైరాను నివృత్తి రిష్ట ॥ 
லோகே வ்யவாயாமிஷ மத்யஸேவா நிக்யாஸ்து 

( ஜந்தோர்ன விதத்ரசோதனா 
வ்யவஸ்திதி ஸ்தேஷ விவாஹ யஜ்ஞ ஸுராக்ரஹை 

[ ராஸு நிவ்ருத் திரிஷ்டா 


58 


மது 


இதன் பொருள் : - காமசாந்தி செய்து கொள்வதும் மது 
மாம்சங்களை சாப்பிடுதலும் இவ்வுலகத்தில் மாநிட இயற் 
கைக்குணமாகும் . ஆனால் விவாகம் செய்து காமசாந்தி 
யை அடையவேண்டும் . யாகம் செய்து மாமிசம் சாப்பிட 
வேண்டும் சுராக்கிரகம் என்கிற கிரியையை நடத்தி 

அருந்தவேண்டுமென்கிற நிபந்தனைகளையுடை 
யன . இவைகளைத் தவிர்ப்பதே கருத்தாகுமென்று 
வேதாந்திகளுக்குச் சொல்லப்பட்டிருக்கிறது . 

வேதங் 
களை அநுசரித்தே கைவல்ய நவநீத ஆசிரியரும் கள் 
ளும் ஊனும் நீ விரும்பினால் மகங்கள் செய் , காமத்தில் 
மன தானால் கொள்ளும் பெண்டொடு கலவி செய்யென் 
றும் விள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவிர்வதே 
கருத்தாகும் என்றும் உரைத்தார் . காம இச்சை தோ 
ன்றினுல் சாஸ்த்ரோக்தமான விவாகம் செய்து அச் 
சுகத்தையடைவாய் என்று சொன்னதால் முறை 
கேடான வியபிசாரந்தான் தடுக்கப்பட்டது . 

இவ்விடத்தில் எவரும் ஒரு முக்யமான விஷயத் 
தைக்கவனிக்கத்தக்கது . யாதெனில் காம இச்சை தோன்றி 
விவாகம் செய்து கொள்ள இஷ்டப்பட்டவர்களுக்கு மாத் 
திரம் முதல் விவாகமோ , புநர் விவாகமோ செய்து 
வைப்பது தகுதியென்று ஏற்படுவதால் முதல் விவா 
கத்துக்கு யுக்த வயது பெண்பிள்ளைகளுக்கு 18 - ஆகும் 
ஆண்பிள்ளைகளுக்கு 25 ஆகுமென்று இக்காலத்து 
அரும்பெரியாராகிய சுவாமி சிரத்தானந்தர் 11-10-25 
யன்று ஜலாந்தர் ஜில்லாவில் நடத்திய உபந்நியாசத்தில் 
விளக்கி அத்தீர்மானத்துக்கு மகா ஜனங்களின் ஆமோ 
திப்பைப் பெற்றார் . 

இனி விவாகம் செய்து கொள்ளவேண்டிய சிறுவன் 
சிறுமிகள் எவ்வித லட்சணத்தோடு கூடியவர்களாயிருக் 


2 


59 


வண்டுமென்று யாஜ்ஞவல்கயர் விவரித்திருக்கிறதைப் 
பற்றி சிறிது ஆலோசிப்போம் . 

అవిప్లు త బ్రహచర్యో లక్షణ్యాం స్త్రియముద్వ హేత్ | 
అనన్యపూర్వికాం కాంతా మసపిండాం యవీయసీమ్ || 


அவிப்லு தப்பிரம்ஹ சர்யோ லக்ஷண்யாம் ஸ்த்ரியமுத்வஹேத் 
அநந்ய பூர்விகாம் காந்தா மஸபிண்டாம் யவீயஸிம் 


போதாயனர் 


శ్రుతి శీలి నే విజ్ఞాయ బ్రహ్మ చారిణేర్థి నే దేయా || 
ச்ருதி சீலினே விஜ்ஞாய ப்ரம்ஹ சாரிணேர் தினே தேயா , 


இத்யாதி வாக்கியங்களின் படி ஒருக்காலும் ஸ்திரீ 
சம்போகம் செய்யாத ஒரு பிரம்மசாரி தன்விருதம் நிறை 
வேறியதின் பின் அதாவது வேத சாஸ்திரங்களைக் கற் 
றுணர்ந்தபின் தகுதியான ஒரு பாலிய கன்னிகையை 
மணம்புரியக்கடவன் . அவள் 

முன்னொருவனுக்கு 
விவாகம் செய்யப்படாதவளாய் , சௌந்தர்யவதியாய் 
ஒரே சபிண்டவர்க்கத்தைச் சேராதவளாய் , வயதில் 
சிறியவளாய் , ரோகமற்றவளாய் ஏககோத்திரத்தில் 
அமையாதவளாயிருக்க வேண்டும் . 

மணவாளனுக்கும் 
இந்த இலட்சணங்களே அவசியம் . அவன் ஏகஜாதியா 
னாய் சுருதியில் நிபுணனாய் , வாலிபனாய் யாவராலும் 
வாஞ்சிக்கப்பட்டவனாய் ஒருக்காலும் சம்யோகம்பண் 
ணியிராதவனுயிருக்கவேண்டு மென்று சொல்லப்பட் 
டது . இதை ஆதாரமாகக்கொண்டுகன்னிகைக்குத்தானே 
விவாகம் , முன்னொருவனுக்கு விவாகமான 

வாகமான விதவைக்கு 
விவாகம் கூடாதே என்று எதிர்வாதிகள் சிறிதும் யோசி 
யாது சொல்லுகிறார்கள் . ஆ 

லோசித்துப்பார்க்கில் 


60 


சம்யோகம் செய்யாதிருந்த 

செய்யாதிருந்த பிரமசாரிக்கல்லவா , 
கன்னியை தானம் செய்யவேண்டும் ? முதல் பாரியை 
இழந்தவன் பத்தியோடே ஒரு நாள் மட்டும் சுகமடைந் 
தவனாயிருந்தாலும் அவனுக்கும் 

அவனுக்கும் விவாகம் கூடாதே ? 
ஏனெனில் " அவிப்லுத பிரம்மசாரீக்கல்லவோ 
கன்னியை விதிக்கப்பட்டிருக்கிறது . தன் கன்னி 
கைக்கு சாஸ்திர முறைப்படி வரன் வேண்டுமென்று பிடி 
வாதம் செய்பவர் சம்யோகம் செய்த இரண்டாம் விவாகி 
யை விரும்புவார்களா. ஆகிலும் புருஷர்களுக்கும் 
ஸ்திரீகளுக்கும் , சாஸ்திரங்கள் புநர் விவாகத்தை அங்கீ 
கரித்திருப்பதால் தான் மேற்சொன்ன சுவாமி சிரத்தா 
நந்தர் கன்னிகைக்கு அவிப்லுத பிரமசாரியையும் 
பத்னியை இழந்த விதவ புருஷனுக்கு " நஷ்டேம்ருதே 
விசேஷ விதியிற் சொன்ன புருஷனை இழந்த விதவா 
ஸ்திரீயையும் மணம் செய்விக்கத்தக்க தென்றும் எடுத் 
துக்காட்டி மேற்சொன்ன மகா ஜனக்கூட்டத்தில் 
ஜனங்களின் ஆமோதிப்பைப் பெற்றாரென்று ( நான் 
நினைக்கிறேன் ) . - வேறு அநேக காரணங்களையும் அவர் 
சொல்லியிருப்பாரென்பதற்கும் சந்தேகமில்லை. 


இன்னமும் எதிர்வாதிகளின் சில ஆக்ஷேபனைகளைப் 
பற்றி ஆலோசிப்போம் . 


|| పాణిగ్రహణికామం: కన్యా స్వేవ ప్రతిష్టి తా || 

నాక న్యాసు క్వచిన్నవాణాం లుప్తధర్మక్రియా హితా || 
பாணிக்ரஹணி காமந்த்ரா: கன்யாஸேவ ப்ரதிஷ்டிதா : 
தாகன் யாஸு க்வசிந்ரூணாம் லுப்தர்ம கரியாஹித 


இந்த மநுவசனத்தின் படி 

விவாக 

மந்திரங்கள் 
கன்னிகைகளுக்கு மட்டுமே பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கிற 


61 


தென்றும் விதவைகள் தர்மக் கிரியைகளுக்கு அபாத் 
திரராகையால் இந்த மந்திரங்கள் விதவைகளுக்கு பயன் 
படாதென்றும் ஆகையால் இந்த மநு வசனத்தின்படி 
கன்னிகைகளுக்குக் தவிர விதவைகளுக்கு விவாகம் 
கூடாதென்றும் சொல்லுகிறார்களாம் . இப்படி சொல்லு 
பவர் 66 " என்னும் சுருதியில் சொன்ன கட்ட 
ளையையும் நஷ்டேம்ருதே என்கிற மது நாரதர் பரா 
சரருடையஸ்மிருதிவாக்கியங்களையும் மறந்தவர்களாவார் . 
ஷ சுலோகத்திற்கு கல்லூகப்பட்டு வியாக்கியானத்தில் 
சாஸ்த்ரோக்தமான புநர்விவாக மார்க்கத்தைவிட்டு விப 
சார தோஷத்தினுல் க்ஷதயோனியானவர்களுக்கே 
அகந்ய என்று எழுதப்பட்டிருக்கிறது . 


தவிர விதவைகளுக்கும் விவாகம் செய்யப்பட 
வேண்டியவர்களுக்கும் ஸ்மிருதிகளில் " கன்னிய " 
பதத்தை உபயோகப்படுத்துவ துண்டு , 


3 
% 


" విషవాయా భవేత్కన్యా నిర్ధాషా భర్తృవర్జితా | 

తస్యావాసఃపితుర్వేళ్ళ సలజ్జా చైవ సర్వదా|| పరాశరులు . 
కన్యాయాం దత్త శుల్కాయాం ప్రియ తే యదిశుల్కదః! 
దేవరాయ ప్రదా తవ్యా యదిక న్యాను మన్య తే || మను , 

. 


விதவாயா பவேத்கன்யா நிர்த்தோஷா பர்த்ரு வர்ஜிதா- 
தஸ்யாவாஸ : பிதுர்வேஷ்ம ஸலஜ்ஜா சைவஸர்வதா - 

பராசரர் . 
கன்யாயாம் தத்தசுல்காயாம் மரியதே யதிசுல்கக : 
தேவராய ப்ரதா தவ்யா யதிகன்யாது மந்யதே - மது 


என்று பராசர் மநு வசனங்களின் படி கன்னியா " 
பதம் புநர் விவாகம் செய்யவேண்டியவர்களுக்கும் உப 
யோகப்படுத்தப்பட்டிருப்பதாலும் விதவை விவாகம் 


62 


மறு 


க 


ஸ்மிருதியிலேயே விதிக்கப்பட்டிருப்பதாலும் 
கெட்டுப்போய்த் திரிகிறவர்களுக்கு மாத்திரம் விவாக 
மில்லையென்று மநு வாக்கியத்துக்கு கல்லூகபட்டால் 
பொருள் செய்யப்பட்டது . மேற்சொன்ன பராசரர் 
வசனத்தின்படி விதவையாகிவிட்ட கன்னியும் , தோஷ 
மற்றவளாய் பர்த்தாவினால் விட்டு விடப்பட்டவளும் எப் 
போதும் பிதாவின் வீட்டில் வாசஞ்செய்ய வேண்டு 

சொல்லியிருப்பதால் தோஷமற்றவளான 
விதவையாய்விட்ட கன்னியை என்று விதவைக்கும் 
"கன்னிய " பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதால் 
அவளுக்கும் அந்த மந்திரங்களாலேயே விவாகம் செய் 
யத் தகுந்தவளென்று தெரிந்து கொள்ளக்கூடியது . 


மென்று 


மற்றுமோர் ஆட்சேபனைக்கு சமாதானம் . 


. 


శ్లో ॥ సకృదంతో నిపతతి సకృత్కన్యా ప్రదీయ తే | 

సకృదా హదవానీతి త్రీణ్యేతాని సతాంసకృత్ || 


ஸக்ருதம்ஷோ நிபாதி ஸக்ருத்கன்யா ப்ரதீயதே - 
ஸக்ருதா ஹ தவாதி த்ரீண்யேதானி ஸதாம் ஸக்ருத் 


இந்த மநு வசனப்படி சொத்து பாகம் பண்ணு தல் , கன் 
னியைக்கொடுத்தல் , ஒருபொருளைக் தானம் செய்தல் இம் 
மூன்று காரியங்களும் ஒரே தடவைதான் என்று 
சொல்வதால் , மறு விவாகத்துக்கு அதே கன்னியை தத் 
தம்செய்தல் கூடாதென்றும் ஆகையால் ஸ்திரீயின் மறு 
விவாகம் நிவேதிக்கப்பட்டதென்றும் வாதிக்கிறார்கள் . 
இது பொது விதி . ஒருவனுக்கு கொடுத்து விட்ட கன் 
னியை மற்றொருவனுக்கு இஷ்டம் நேர்ந்தபடி கொடுக் 
கக்கூடாதென்பது யதார்த்தமேயாகிலும் , விசேஷ விதி 
யாகிய நஷ்ட " த்வாதி ஐந்து ஆபத்துகளில் மறு தானம் 


63 


செய்யலாமென்று வெளிப்படை . சொத்தை தானம் பண் 
ணுதலும் , பெண்ணை தத்தம் செய்து கொடுத்தலும் ஒரு 
தர்மத்தை நிறைவேற்றும் பொருட்டு செய்யும் உடன் 
படிக்கையாகும் . நீர் இன்ன காரியம் செய்யும் பொருட்டு 
இந்த சொத்தை தானம் செய்கிறேனென்று சொல்லிவிட் 
டாலும் , தத்தம் வாங்கிக்கொண்டவன் குறிப்பிட்ட தர் 
மத்தைச் செய்யாவிட்டால் , தானம் கொடுத்தவன் அந்த 
சொத்தை மறு தானம் செய்யவோ அல்லது அக்காரியத் 
தை தன் நேர் விசாரணையினால் செய்யும் பாத்தியதை 

இழந்து போகமாட்டானல்லவா ? கன்னியை 
ஒரு புருஷனுக்கு கிரகஸ்தா ச்ரமதர்மம் நடத்த தத்தம் 
செய்யப்பட்டாள் . அந்த இல்லற வாழ்க்கையை நடத்த 
கஷ்டேம்ருதே விதியிற் சொன்னபடி தவறிப்போ 
னால் முன்னாடியே ஸ்மிருதியில் சொன்னவண்ணம் பிதா 
வீட்டில் வசிக்கும் விதவைக் கன்னியையும் பிதாவோ 
மற்ற பாத்தியஸ்தரோ, புநர் தானம் செய்விக்கலா 
மென்று தெளிவாகிறது . 


இனி புராணங்களைப்பற்றி சிறிது ஆராய்வோம் . 

பிரசித்திபெற்ற புராணமாகிய மகாபாரதப் பீஷ்ம 
பருவத்தில் : -சுபர்னன் என்பவனால் பர்த்தா கொல்லப் 
பட்ட தின்பின் , நாகதேசத்தரசன் புத்திரியாகிய 
உலூபி என்னும் விதவைப் பெண்ணை அர்ஜுனன் மறு 
விவாகம் செய்து கொண்டான் . அப்பெண்ணுக்குப் 
பிறந்த ஐராவதனென்னும் புத்திரன் ஒளரசன் என்றே 
கருதப்பட்டான் . அவ்விதவைப் பெண்ணை தகப்பனே 
மறு தானம் செய்தான் . இவ்விதமாய் உத்தம அரசவம் 
சத்திலும் ஸ்திரீகளின் புநர் விவாகம் நடந்திருக்கிற 
தென்பது பிரசித்தம் . ( ஔாஸன் என் னும்பதம் சாஸ்த் 


64 


ரோக்தமாய் விவாகம் செய்யப்பட்ட ஸ்திரீயின் புத்திர 
னென்று பொருள் ) 


ஆரண்ய பர்வத்தில்: - காட்டில் நளமகாராஜன் 
தமயந்தியை விட்டுப்பிரிந்து போன சிலகாலத்திற்குபின் , 
தன் பர்த்தா ஜீவித்திருக்கிறாரோ இல்லையோ என்பதை 
தெரிந்து கொள்ள அந்தரங்கத்தில் எண்ணங்கொண்டு, 
அதை எவருக்கும் வெளிப்படுத்தாது மறுவிவாகம் 
செய்து கொள்ள இச்சையிருப்பதாக மகா பதிவிரதை 
யாகிய தமயந்தி பகிரங்கமாய் இராஜசபைக்குச் சொல்லி 
யனுப்ப இதை சுதேவன் மூலமாய் தெரிந்து கொண்ட 
ருஜ பர்ணனென்கிற இராஜ ரிஷியும் , மற்ற தேசத்து 
அரசர்களும் சுயம்வரத்துக்கு வந்திருப்பார்களென்று 
கருதி , தமயந்தியை மணம்புரியக் கோரியவராய் தாமும் 
வந்திருந்தாரென்று சொல்லப்பட்டிருக்கிறது . இவ்விரண் 
டாம் விவாகம் நடைபெறாவிட்டாலும் பூர்வகாலத்தில் 
ஸ்திரீகளுக்கு மறுவிவாகம் செய்துவைப்பது வழக் 
கம் அல்லது ஆசாரமாயிருந்த தென்பதைத் தெளி 
வாய்க்காட்டுகின்றது . 


மேற்சொன்னபடி சுருதிகளும் ஸ்ம்ருதிகளும் 
புராணங்களும் புனர் விவாகத்தை அங்கீகரித்திருக்கை 
யில் , எதிர்வாதிகள் ஆதித்திய புராணத்திலிருந்து ஒரு 
வாக்கியம் சொல்வதுண்டு. 

அதாவது 


ఊఢాయా ! పునరుద్ద్వాహం జ్యేషాంశంగోవధం తథా | 
కలౌ పంచనకుర్వీత భ్రాతుజాయాం కమండలుమ్ || 


ஊடாயா ; புநருத்வாஹம் ஜயேஷ்டாம்சம் கோவதம் ததா 
கலௌ பஞ்ச நஞர் வீத ப்ராதரு ஜாயாம் மெண்டலும் . 


65 


முறைப்படி ஒரு தடவை விவாகமாய் விட்டவளின் 
புநர் விவாகமும் , மூத்த சகோதரனுக்குச் செல்லும் 
ஜேஷ்டாம்சமும் , பசுவதையும் , சகோதர னுடைய 
மனைவியிடத்தில் புத்திரனைப் பெறலும் , சந்தியாசம் 
அடைவதும் , கலியுகத்திற்கு விலக்கு என்று மேல்வாக் 
கியத்தின் பொருள் - இவ்வாக்கியம் மநு - நாரதர் - கலி 
யுகத்துக்கு மேலான தர்மசாஸ்திர அதிகாரியாகிய 
பராசரர் இவர்களுடைய நஷ்டேம்ருதே விதிக்கு முர 
ண்படுகிறது . தவிர இந்த வாக்கியம் மேற்சொன்ன புரா 
ணத்திலுள்ள வாக்கியந்தான் என்று ஒப்புக்கொண்டா 
லும் , முதல் முதலிலேயே விளக்கியபடி சுருதி ஸ்மிருதி 
களை விரோதிப்பதால் இப்புராணவாக்கியம் த்யஜிக் 
கத்தக்கதேயாகும் . தவிர இதில் விலக்கப்பட்டிருக்கும் 
கோவதையாகங்களும் , சந்நியாசழம் நாளது வரையில் 
நடந்தேறி வருவதால் , மற்ற மூன்று விலக்குகளுக்கும் 
ட்டும் வலுவெங்கே இருக்கிறது ? தவிர இந்த ஆதிபுரா 
ணம் பாகவதத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள புராணங் 
களில் ஒன்றல்லவென்றும் , இவ்வாக்கியம் எவராலோ 
எழுதிப் பழைய ஏட்டுச்சுவடிகளில் சேர்க்கப்பட்டுள்ள 
ஆதாரமற்ற தனிவாக்கியமென்று பெரியார்கள் சொல்லி 


யுள்ளார் . 


எதிர்வாதிகள் கேட்கும் சிலசொற்ப கேள்விகளும் 

தக் 
கும் பதில் அளித்துவிட்டு இம்மட்டோடே நிறுத்திக் 
கொள்வோம் . 


1. ஒரு தகப்பனுக்கு பிரதமவிவாகத்தில் செய் 
துகொண்ட கன்னிகையின் புத்திரர்களுக்கும் இரண் 
டாம் விவாகத்தில் செய்து கெண்ட விதவை ஸ்திரி 
யின் புத்திரர்களுக்கும் தாய பாகம் எப்படி யென்று 


9 


66 


4. 


கேட்கிறார்கள் . இந்த இரண்டு பத்திகளும் சாஸ்த்ரோக்த 
மாய் விவாகம் செய்து கொண்டவர்களாகையால் , எல்லா 
புத்திரர்களுக்கும் சமதாய பாகந்தானென்று நம்துரைத் 
தனத்தாரும் 1856 ஹத்திய 15 நெ . சட்டத்தில் 
விதித்திருக்கிறார்கள் . 

2 , 3. விதவைகளை , புநர் விவாகத்துக்கு தத் 
தம் செய்பவர் எவர் ? மந்திரங்களெவை ? என்னும் 
கேள்விகளுக்குத் தகப்பனும் அநுமதிப் பெற்றவர்களும் 
பந்துக்களும் தானம் செய்யலாமென்றும் , வியபசார 
தோஷமற்ற விதவைஸ்திரீகளும் " கன்னியா பதத் 
தால் வழங்கப்பட்டிருப்பதால் இருவருக்கும் ஒரே 
மந்திரமே உபயோகிக்கலாமென்றும் மேலே விவரித் 
திருக்கிறேன் . நம் துரைத்தனத்தாரும் அவ்வண்ணமே 
க்ஷ சட்டத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் . 

4. பூர்வ பர்த்தாவின் சிரார்த்தத்தை யார் 
செய்வதென்னும் கேள்விக்கு உத்தரம் : 

சந்தானமிருக்கும் பட்சத்தில் கேள்விக்கு இடமே 
இல்லை . சந்தானமில்லாவிட்டால் 

అపుత్రాశయనం భర్తు : పాలయంతీ 635 
ప్రత్న్యే పదద్యాత్త త్పిండం కృత్స్న మంశం లభేత చ || 
அபுத்ரா சயனம் பர்த்து : பாலயந்தி வ்ரதே ஸ்த்திதா 
ப்ரத்யே பத த்யாத்த த்பிண்டம் க்ருத்ஸ்ன 

மம்சம் லபேதச . 
என்கிற விஜ்ஞாநேசுவா மது வசனப்படி , சந்தானமற்ற 
வள் தன் இறந்துபோன பர்த்தாவின் படுக்கைக்குப் பங் 
கம் வராமல் பிரமசரிய விருதத்தை வழுவாது அநுஷ் 
டித்துப் பர்த்தாவுக்கு பிண்டப்பிரதானம் செய்து அவன் 


67 


சொத்தை அடையவேண்டுமென்று விதித்திருப்பதால் , 
அந்த ஸ்திரீ , பிரம்மசரிய விருதத்தை விட்டு , மற்றொரு 
வனை கிரமமானபடி விவாகம் செய்துகொண்டால் சிரார் 
த்தம் செய்யவேண்டியதில்லை யென்று தெளிவாகிறது . 
அவ்ளே இறந்து போனால் சிரார்த்தம் நடக்கமாட்டா 
தல்லவா ? அது போலவே , அவள் புநர் விவாகம் செய்து 
கொண்டால் , வேறொரு கோத்திரத்தையும் அடைவா 
ளாகையாலும் , முதல் பர்த்தாவின் குடும்பத்தை பூரா 
வாய் விட்டு புது சம்ஸ்கா ரமாகிய விவாகத்தைச் 
செய்துகொள்வதால் , பூர்வ பர்த்தாவின் சொத்து பாத் 
தியதை விட்டுப்போகும் . தத்துப்போய்விட்ட புத்திர 
னுக்கேசிரார்த்தம் செய்ய வேண்டிய கடமையும் சொத்து 
பாத்தியதையும் போய் விடுகிறதென்றால் புநர் விவாகம் 
செய்து கொண்ட விதவைப் பெண்ணுக்கும் சிரார்த்தம் 
செய்யவேண்டிய கடமையும் சொத்து பாத்தியதையும் 
இல்லாமற் போய்விடுகிறது . சொத்தை அடைவதற்கு 
சிரார்த்தம் செய்வதே யொழிய அநேகம்பேர் பிரமிக் 
கிறபடி இறந்து போனவன் ஆத்மாவின் உஜ்ஜீவனார்த்த 
மல்லவென்று தெளிவாயிருக்கிறது . 
5. கோத்திரத்தைப்பற்றி பலபேர் கேட்கி 

சுருங்கச் சொல்லில் , கன்னியாதானமும் , புநர் 
தானமும் தகப்பன் எந்த கோத்திரனோ அந்த கோத் 
திரப் பெயரால் தான் அவசியமாய்ச் செய்யவேண்டியது . 
கோத்திர சப்தத்தை விசாரிக்கில் இந்த சந்தேகத்துக்கு 
நியாயமில்லை . ஜமதக்கினி , பாரத்வாஜர் , விசுவாமித் 
திரர் , அத்திரி , கௌதமர் , வசிஷ்டர் , காசியபர் , அகஸ் 
தியர் , இவர்கள் கோத்திர கர்த்தாக்கள் . இவர்களில் 
எந்த ரிஷி கோத்திரத்தில் பிறந்தவர்களோ அந்த கோத் 
திரத்தை யடைவார்களாகையால் , பிதாவின் கோத்திரத் 


துண்டு. 


68 


தையே புக்திரியும் அடைவாளென்பதற்கு யாது சந் 
தேகம் ? 
శ్లో ॥ స్వగోత్రా దృశ్యయ తే నారీ వివాహా తృప్త మేపదే 

పతిగోత్రేణ కర్తవ్యా తస్యాః పిండోద కక్రియా || 
ஸ்வகோத்பா தப்ரஷ்யதே நாரீ விவாஹா தஸப்தமேபதே 
பதிகோத் ரேண கர்த்த வ்யா தஸ்யா: பிண்டோத சகரியா . 

ஒருவனுடைய புத்திரி , சப்தபதி சடங்கின் அனந் 
தரம் தன் கோத்திரத்தை விட்டுவிட்டு , பதியின் கோத் 
திரத்தை அடைகிறபடியால் , அவள் கணவனுக்கு 
சிரார்த்த பின்டோ தக்கிரியைகளை செய்யும்போது , பதி 
யின் கோத்திரத்தால் செய்யவேண்டும் . ஆகிலும் , தான் 
பிறந்த கோத்திரம் அவள் சாகுமட்டும் இயற்கையி 
லேயே அவளிடத்தில் அமைக்கப்பட்டிருப்பதால் , விவா 
கி தஸ்திரீ , தன் தகப்பனுக்கு கயாசிரார்த்தாதிகள் செய் 
வதற்கு அர்ஹை ஆகிறாள் . மறுவிவாகம் செய்து 
கொண்டவள் அவ்விரண்டாம் பதியின் கோத்திரத் 
தை அடைவாள் . 
| ఆముష్య పౌత్రిం చాముళ్య పుత్రిం చాముష్యగోత్రజాం! 
ఇమాం కన్యాం వరాయా » వయం తద్వి వృణీమహే | 

ஆ 
శ్రుణుధ్వ మితి వై బ్రూయా దసౌకన్యా ప్రదాయక 8|| 
ஆமுஷய பௌத்ரிம் சாமுஷய புத்ரிம் சாமுஷய கோத்ரஜாம் 
இமாம் கன்யாம் , வராயா ஸ்த்மே , வயம் தத்வி வ்ருணீமஹே 
ஸ்ருணு தவ மிதிவை ப்ரூயா தஸௌ கன்யா ப்ரதாயக : 

என்று சொல்லப்பட்டபடி தத்தம் செய்யப்படுகிற 
வள் , இன்னாருடைய பௌத்திரி , இன்னார் புத்திரி , இன் 
ஓர் கோத்திரத்தில் பிறந்தவளாயிருக்கும் , இந்தப் பேர் 


*3 


|| 


69 


கொண்டகன்னியை , இந்த இந்த விபரங்கள் கொண்ட 
வானுக்குக் கொடுக்கிறேன் என்று சர்வத்திராள் முன் 
வாக்கிடவேண்டியிருக்கிறதாகையால் , விவாகஞ் செய்த 
தினால் மட்டும் , ஒரு ஸ்திரீ , பாட்டனுக்கு பேத்தியும் , 
தகப்பனுக்கு புத்திரியுமாகும் கோத்திரத்திற் பிறந்த 
இயற்கைக் கோத்திரம் , போய்விடமாட்டாதாகையால் , 
விதவை ஸ்திரீயின் புநர் விவாகழம் தகப்பன் 
கோத்திரப் பெயரால்தான் புநர் தானம் செய்ய 
வேண்டியது 


6 . முண்டனம் ( அதாவது விதவைகளை மொட் 
டையடித்தல் ) பதியை இழந்தவளுக்கு பத்தாம் நாள் 
மொட்டை படித்து விடவேண்டுமே ? புநர் விவாகம் 
செய்யும் ஸ்திரீக்கு மொட்டையடிக்கக் கூடாதென்று 
எங்கேயாவது விதிக்திருக்கிறதா ? வென்று பலர் கேட் 
கிறார்கள் . ஸ்திரீக்கு பத்தாந்தினம் மொட்டையடித்தல் 
லௌகிகமே தவிர ஸ்மிருதி சம்மதியுள்ள தல்ல . 
மொட்டை யடிப்பதற்கு விதிக்கும் மந்திரங்கள் எங்கும் 
காணவில்லை . ஸ்திரீகளுக்கு மொட்டையடித்தல் தகா 
தென்று அநேக ஸ்மிருதிகள் கோஷிக்கின்றன : -- 


s 


II 


సర్వా కేశాశ్ సముద్ధ్యత్య చేధయే తంగుళ ద్వయం! 
ఏవం నారీ కుమారీణాం శిరసో ముండనం స్మృతం | 
నస్త్రియాః కేశవపనం నదూరేశయనాసనం , 
నచగోషే వసే ద్రాత్రా నదివాగా అనువ్రజ జేత్ | 
నదీషుసంగ మే చైవ ఆరణ్యేషు వి శేషతః! 

నస్త్రీణామజినం వాసో వ్రత మేవ సమాచరేత్ | 
ஸர்வான் கேசாங் ஸமுத்யத்ய சேதயே தங்கள த்வயம் 
எவம் நாரீ குமாரீணாம் சிரஸோ முண்டனம் ஸ்ம்ருதம் 


70 


நஸ்தரியா : கேசவபநம் நதூரே சயநாஸநம் 
நசகோஷ்டே வஸேத்ராத்ரௌ நதிவாகா அநுவ்ரஜ ஜேத் 
கதீஷஸங்கமே சைவ அரண்யேஷு விசேஷத : 
நஸ்த்ரீணாமஜினம் வாஸோ வ்ரத மேவ ஸமா சரேத் 


என்று 9 - வது அத்தியாயத்தில் கலியுக தர்மாதி 
காரியாகிய பராசரமகரிஷி ஸ்திரீகளுக்காகட்டும் பாலிய 
விதவைகளுக்காகட்டும். எவ்விடத்திலாவது மொட்டை 
படித்தலை விதித்திருக்கும் பட்சத்தில் , தலைமயிரையெல் 
லாம் விட்டு விட்டு நுனியில் இரண்டு அங்குல மாத்திரந் 
தான் அறுத்து விடவேண்டுமென்றும் , பிரமசரிய முத 
லான விருதங்களில் ஸ்திரீகளுக்கு எப்போதும் மொட் 
டையடித்தல் கிடையாதென்றும் தெளிவாய்ச்சொன்னார் . 


விதவை 


தென்கலை வைஷ்ணவப் பிராமணர்கள் 
ஸ்திரீகளுக்கு முண்டனம் செய்வதில்லை என்பது எவருக் 
கும் தெரிந்ததே 


7. கடைசியாய் புநர்பு பதத்தின் மெய்யான 
கருத்தை ஆராய்வோம் 


சிலர் இது வரையில் சொன்னவைகளை எல்லாம் 
அங்கீகரித்து , ஸ்திரீகளின் புநர் விவாகம் சாஸ்திர சம் 
மதியுள்ளது தானென்றும் ஒப்புக்கொண்டு , மறுவிவாகம் 
செய்து கொண்டவர்களின் சந்ததியார் , தாழ்ந்த வகுப் 
பினரென்றும் , பந்திபோஜனத்துக்குத் தகாதவர்களென் 
றும் , அவர்கள் வேறு ஜாதியாராயிருக்கவேண்டுமென் 
றும் , தெரியாதவர்களை பயமுறுத்தி வருவார்கள் . இவர் 
கள் சாஸ்திரங்களின் உண்மையான கருத்தை அறியாத 
வர்கள் . புநர்பூ லட்சணத்தை ஒரு ஸ்மிருதியிலிருந்தும் 


71 


சிறு 


அதன் தூஷணத்தை மற்றொரு ஸ்மிருதியிலிருந்தும் 
மனம்போன போக்கெல்லாம் பேசுபவர் . ஒரு 
பெண்ணை இன்னாருக்குக் கொடுக்கலாமென்று மனதினா 
லும் , வாக்கினாலும் , நீர்வார்த்ததினாலும் , தத்தமாய் 
விட்டவர்களின் புத்திரரும் , விவாக காலங்களில் மங்கல 
ஸ்தானமட்டுமாகி மணவாளன் இறந்து போய் , வேறொரு 
வனை மணம் புரிந்து அவளுக்குப் பிறந்த புத்திரர்களும் , 
புநர்பு " களென்றும் பெளனர்வபுத்திர ராவாரென் 
றும் சமபோஜன பந்திக்கு தகுதியற்றவர்களென் 
றல் உலகத்தில் யார் தான் தோஷமற்றவர்கள் ஆவார் . இக் 
கேள்விக்கு சமாதானமே வேண்டியதில்லை . காப்பிக்கடை 
களும் போஜன சாலைகளும் பதிலளிக்கும் கலியுக தர்ம 
கர்த்தாவாகிய பராசரர் " நஷ்டம்ருதே வசனத்தில் 
ஸ்திரீகளின் புநர் விவாகத்தை விதித்து பௌநர்பல புத் 
திரர்களைப் பற்றி எங்கும் சொல்லாததால் இக்கலியுகத் 
தில் இவ்விவகாரத்துக்கே இடமில்லை . விதவையை 
மணம் புரிந்த அர்ஜுனனின் புத்திரன் ஒளரசாக 
வே இருந்தானென்பதே போதுமான அத்தாட்சி 
யாகும் . விபசாரவழியிற் பிறந்த புத்திரனும் , ஈன்ற 
தாயும் , புநர் பூகளென்று கருதப்படலாமேயொழிய 
கைம்பெண்களாயினும் சாஸ்திரோக்தமாய் புநர் விவா 
கம் செய்து கொண்டு அவர்களுக்குப் பிறந்த பிள்ளைகள் 
ஒருநாளும் தூஷணைக்குட்பட்ட புநர்பூ மக்களாக 
மாட்டார்கள் . ஆகையால் தான் நம் துரைத்தனத்தாரும் 
சமமான தாயபாகத்தை விதித்திருக்கின்றார்கள் . இவ்வள 
வோடு விடைபெற்றுக்கொள்ளுகிறேன் . அதிக விவ 
ரங்களை கேட்க விரும்புவோர் , பண்டித ஈசுவர சந்திர 
வித்யாசாகரும் , ராய்பகதூர் வீரேசலிங்கம் பந்துலு 
அவர்களும் திருவிதாங்கோடு வக்கீல் சேஷய்யங்கார் 


72 


அவர்களும் எழுதியுள்ள சாஸ்திரங்களைப் படித்து சகல 
சந்தேகங்களும் தெரிந்து கொள்ளலாம் . 


லாம் . 


மேற்சொன்ன வண்ணம் ஈசுவான் நமக்கருளி 
யிருக்கும் ஞான பலத்தாலும் , வேத சாஸ்திர புராணங் 
களாலும் , கைம்மையர்களின் புநர் விவாகம் அங்கீகரிக் 
கத்தக்கதென்று எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்க 

ஆனால் சாஸ்திரங்களுக்கு , தமக்கிஷ்டம் நேர்ந்த 
படி , யுக்திக்கும் அநுபவத்துக்கும் , பொருந்தாத பொ 
ருள் கூறும் மதாசாரிகளும் பண்டிதர்களும் அநேகம் 
பேரிருக்கலாம் . அநேக ஆக்ஷேபனைகளைச் சொல்லலாம் .. 
இப்படிப் பேசுவோர் 

ஞாயமற்றவர்கள் 
ஆவார் . இவ்வுலகத்தில் என்னென்ன தேசங்கள் , என் 
னென்ன சமுத்திரங்களிருக்கின்றனவென்றும் , முக்கிய 

மதங்களெவை யென்றும் அவைகளின் ஆசார 
மின்னதென்றும் தெரிந்து கொள்ளாதவர்கள் . 


உலக 


மான 


யடை 


யென்று 


நாம் அநுஷ்டித்து வரும் துராசாரத்தால் நம்மவர் 
களில் 25 கோடிக்கு மேற்பட்ட விதவைகள் இருக் 
கின்றனரே ! இவர்களெல்லோருக்கும் புநர் விவாகங் 
கள் செய்து வைத்திருப்போமானால் நம்மவர் ஜனசங் 

குறைந்து ஈனதெசையை படைந்திராதே 

எந்நாளும் நினையாதவர்கள் இந்த துராசா 
சத்தால் நம்மவரின் ஜனசங்கியை 

குறைந்து கொண்டு 
போவதையும் , 

மதஸ்தர் விருத்தி யடைகிற 
தையும் கவனியாதவர்கள் தர்ம சாஸ் திரியாராகிய 
விதித்தவண்ணம் காலப் போக்கை 

ய நுசரி 
த்து நம்மவரின் 

சுகத்துக்கேற்பட்ட மாறுதல்கள் 
செய்துகொண்டு போகவேண்டுமென்ற எண்ணமும் , 
ஞான திருஷ்டியுமில்லாதவர்கள் , துரபிமானிகள் 

புக 


73 


ழும்படி சாஸ்திரங்களுக்கும் யுக்திக்கும் அநுபவத்திற் 
கும் பொருந்தாத விபரீத அர்த்தங்களைக் கற்பனையாய்ச் 
சொல்லுவார்கள் . புது விதிகளைச்செய்து பழைய 

பழைய எட் 
டோடு சேர்த்து விடுவார்கள் . தம் விவாதத்திற்குப் 
பிரதிகூலமாயிருக்கப்பட்ட விதிகளை அப்புறப்படுத்தி 
விடுவார்கள் . காலத்திற்குத் தக்கவாறு தருமங்களை 
விவேகித்துக்கொண்டு போவதை விட்டு , தான் பிடித்த 
முயலுக்கு மூன்றே கால்கள் தானென்று பிடிவாதமாய்ப் 
பேசுவார்கள் . தூங்குகிறவர்களை யெழுப்ப முடியுமே 
தவிர , விழித்துக்கொண்டு தூங்குகிறவர்களாய்ப்பா 
சாங்கு செய்யுமவர்களை யெழுப்ப முடியாதாகையால் , 
இலௌகீக ஞான் சூனியர்களான துரபிமான பண்டி 
தர்களின் ஆக்ஷேபனைகளைப் பொருட்படுத்தாமல் நாம் 
முன்னடையும் மார்க்கத்தைச் செய்ய வேண்டும் . 

( ii ) இரண்டாவது கேள்வி : - இத்தீய வழக்கத் 
திற்கு முதற்காரணமெது ? என்பதற்கு விடை . 

துவாபரயுகம் முடியும் வரையில் , ஸ்திரீகளின் புநர் 
விவாகம் நடந்து வந்ததென்பதற்கு அர்ஜ்ஜுனன் வித 
வைஸ் திரியான யுலூபி என்பவளை விவாகம் செய்து 
கொண்டு ஐராவதனென்ற புத்திரனைப் பெற்றதே 
திருஷ்டாந்தமாகும் . துவாபரம் முடியும் வரையில் 
நடந்த விவாகங்கள் கலியுகத்தில் நின்று போவதற்குப் 
போதுமான கஷ்டம் தேசத்திற்கு என்ன உண்டாயிற் 
றென்று விசாரிக்குமளவில் , அதற்கு மகா பாரதயுத்த 
மே காரணமாய்த் தோன்றுகின்றது . இந்த யுத்தம் 
நடந்தகாலத்தில் இவ்விந்து தேசத்தின் அரசர்களெல் 
லோரும் தங்களுடைய சேனைகளுடன் ஏதோ ஒரு கக்ஷி 
யைச் சேர்ந்து யுத்தம் செய்தார்களென்றும் , பதினெட்டு 


IO 


74 


அக்ரோணி சைன்யங்கள் நாசமடைந்தனவென்றும் 
பாரதம் வாசித்த எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே . 
கௌரவர்களுடைய குயில் சேனாதிபதிகளாயிருந்த 
துரோணர் , கிருபர் , அஸ்வத்தாமா முதலானவர்கள் 
சண்டை செய்திருப்பதால் இரு குயிலும் அநேக 
பிராமணர்களும் இருந்தார்களென்றும் , யுத்தம் செய்த 
வர்கள் பாலியரும் கிழவர்களும் தவிர , நற்பிராயத்தோடு 
கூடியவரே இலக்ஷக்கணக்காய் மடிந்தார்களென்றும் 
தெரிகிறது . புருஷர்களெல்லோரும் யுத்தத்தில் இறந்த 
படியால் இத்தேசத்தில் அக்காலத்தில் புருஷ சங்கியை 
குறைவு பட்டுப்போயும் , விதவை ஸ்திரீகளும் அதிக 
மாய் விட்டார்களென்பதற்குஞ் சந்தேகமில்லை . ந்த 
தேச உபத்திரவத்திற்குத் தக்க பரிகாரம் ஏற்படுத்த 
வேண்டிய அவசிய மேற்பட்டதால் , வேதசாஸ்திரங்களைக் 
கற்றுணர்ந்த பெரியாரனைவரும் சபைகூடி ஆலோசித் 
துப் புருஷப் பிரஜைகளைக் காப்பாற்றும் பொருட்டு , பிர 
யாணத்தில் அபாயத்தை விளைக்கக்கூடிய சமுத்திர 
யாத்திரையை நிறுத்தியும் , கிரகஸ் தாஸ்ரமமென்கிற 
இல்லற வாழ்க்கை முடிந்த பின்னர் ஆதிகால இந்துக்கள் 
ஆரண்யங்களுக்குப் போய் வாசம் செய்து அனுஷ்டித்து 
வந்த சந்நியாசி ஆஸ்ரம நிலைமையையும் நிறுத்திய 
தோடு சிறிது காலமாகிலும் விவாகசுகத்தை அநுபவித்த 
விதவைகளின் விவாகத்தை நிறுத்தியும் , கன்னிகை 
களுக்கு மட்டும் 

விவாகம் நடத்தவேண்டுமென்றும் 
விதித்துக் கன்னியாஸ்திரிகளின் இரகணம் பண்ணி 
னார்கள் . 

இப்பேர்ப்பட்ட ஏற்பாட்டை அப்போது 
செய்யாமலிருந்தால் புருஷர்கள் பொதுவாய்த் தமக்கு 
உடன் பயன் கொடுக்கும் விதவைகளை மட்டும் விவாகம் 
செய்து கொள்வார்களாகையாலும் , எப்போதோ 
ஒரு 


75 


தங்கள் 


காலத்தில் குடித்தனத்திற்கு உதவக்கூடிய இளம் கன்னி 
கைகளை மணம் புரிய இஷ்டப்பட மாட்டார்களாகை 
பாலும் , பரிசுத்த நிலைமை வாய்ந்த தோஷமற்ற கன்னி 
கைகளுக்கு விவாகமாகாமல் விபசார தோஷம் உண்டா 
குமாகையா லூம் , இந்தக் கஷ்டத்தை நிவர்த்தி செய்வ 
தற்காகச் சிறிது காலமாவது சுகப்பட்டு ஆறினவர்கள் 
விபசாரத்தில் இறங்காமலிருக்கக் கூடுமாகையாலும் , 
அவ்விதவைகளின் விவாகத்தை நிறுத்திக் கன்னி 
கைகளுக்கும் வாலிபர்களுக்கும் பெரியார் விவாகங் 
களை ஏற்பாடு செய்ய நேர்ந்தது . 

விபசாரதோஷம் பெரும்பாவமானதென்று சாஸ் 
திரங்கள் வற்புறுத்துவதால் , அப்பாவத்தைத் தடுக்கும் 
பொருட்டு , கணவன் இறந்த பின்னும் விபசாரம் செய் 
பாமல் பரிசுத்தமாயிருக்கும் கைம்மையர்கள் 
பர்த்தாக்களின் லோகத்தை அடைவர்களென்றும் விதித் 
தார்களென்பது திண்ணம் . அக்காலத்தில் இதைவிட 
வேறு ஏது ஏற்பாடு செய்யக்கூடிய திருந்தது . கொஞ்ச 
காலமாகிலும் சுகத்தை அனுபவித்த 30 வயதுள்ள ஒரு 
பெண்ணும் , 12 வயதுள்ள ஒரு கன்னிகையுமிருந் 
விவாகம் செய்து கொள்ளப் புருஷன் ஒருவன் மட்டும் 
கிடைத்தால் , விவேகியாயிருக்கப்பட்ட ஒரு பெரியார் 
வபது முதிர்ந்தவளை நிறுக்திக்கொண்டு கன்னிகைக்கு 
விவாகம் செய்து வைக்காமலிருப்பாரா ? 

அக்காலத்துப் பெரியார் எவ்விதத்தில் புருஷர்கள் 
நம் தேசத்தை விட்டுப் போகாமலிருப்பரோ , வீணாகா 
மல் எவ்வி தமிருந்தால் இல்வாழ்க்கைக்கு வருவாரோ , 
அக்காலத்துக்குத் தக்கபடி பிரயத்தனங்களையும் , கட்டுப் 
பாடுகளையும் செய்தனர் . அக்காலத்தில் அக்கட்டுப் 


76 


பாடுகள் நியாயமாகத்தான் ஏற்படுத்தப்பட்டன . ஆகிலும் 
இந்தக் கட்டுப்பாட்டுக் கிசையாமல் பூர்வ அநுஷ்டான 
மே தகுதியானதென்று நினைத்து , பூனா முதலானவிடங் 
களில் சில ஜாதியாரும் , ஆந்திர தேசத்திய யாதவரும் 
மற்றும் அநேக தென் ஜில்லாக்களிலுள்ள குரும்பர் , 
கள்ளர் , மறவர் முதலான வகுப்பினரும் , புநர் விவாகம் 
செய்து கொண்டு சுகமடைந்து வருவதை நாம் பிரத்தி 
யட்சமாய்ப் பார்க்கிறோமல்லவா ? இதனால் பூர்வகாலங் 
களில் இவ்விந்து தேசத்தில் கைமையர்களுக்கு மறு 
மணம் செய்வது ஆசாரமாயிருந்ததென்பதற்குப் பிரத்தி 
யட்சப்பிரமாணமாகும் என்பதை எவரும் கவனிக் 
கத்தக்கது . 


இக்காலத்தில் மேற்சொன்ன தேச உபத்திரவங்க 
ளில்லாமற் போய்விட்டபடியாலும் , விதவைகளுள் புநர் 
விவாகம் அற்றதால் முதல் அத்தியாயத்தில் விவரித்துச் 
சொல்லிய வண்ணம் அநேக அனர்த்தங்களும் . மானக் 
கேடுகளும் , சிசுகத்தி முதலான கொடிய பாவங்களும் 
விஸ்தாரமாய் நடக்கிறபடியாலும் , இக்காலத்தில் சமுத் 
திர யாத்திரை , சந்நியாசம் , முதலிய வழக்கங்களைத் 
தழுவி வருவதோடு விவேகிகள் புநர் விவாகங்களும் 
செய்து வருகிறபடியால் நாமும் அவ்வண்ணமே செய்து 
நம் ஆதிகால வாழ்வின் பெருக்கை நிலைநாட்டவேண்டும் . 
பாருங்கள் ! சென் 

சென்ற சில ஆண்டுகளுக்கு முன் 
நடந்த மகா யுத்தத்தில் , புருஷ சங்கி 

சங்கியை 

குறைய 
இங்கிலாந்தில் யுத்த களத்தில் நிற்கும் புருஷர்களின் 
இல்லிலுள்ள அவர்களின் ஸ்திரீகள் அக்காலங்களில் 
கர்ப்பிணிகளாகி , குழந்தைகள் ஈன்றெடுத்தால் அக் 
குழந்தைகள் தங்கள் தங்கள் கணவர்களுக்குப் பிறந்த 


77 


உரிமையையுடையதே என்ற ( Naturalisation Act )) 

ற சுதந்திர உரிமைச் சட்டத்தை ஏற்படுத்தவில் 
லையா ? இது அறிவீனமாகுமா ? இதுவிஷய ஞானமாகி 
இலௌகீக தருமத்திற்கு எடுத்ததல்லவா ? இப்படி ஏற் 
படுத்திய தால் எவ்வளவு கஷ்ட நஷ்ட நிஷ்டூரங்களைப் 
போக்கி யுள்ளார்களென்பதை ஏ புத்திமான்களே ! 

நீவிர் இங்கு அறியற்பாலது . அப்படியுமல்ல 
நான் இதுவரையிலும் சொன்னது , இஷ்டப்பட்ட 
வர்களுக்கு வேதோக்தமான புநர் விவாகந்தானே . 
வியபிசாரம் வெறுக்கத்தக்கதல்லவா ? 

( iii ) வெகுகாலமாய் அநுஷ்டித்து வந்த இவ் 
வாசாரத்தை மாற்றிக்கொள்ளலாமா ? என்னும் 
ழன்றும் கேள்விக்கு உத்தரம் . 
శ్లో ॥ పరిత్య జేధర్మ కామౌయా స్యాతాంధర్మ వర్జి తౌ 

ధర్మం చాప్యనుఖోదర్కం లోకవికృష్ట మేవచ|| 
பரித்யஜே தர்மகாமௌயௌ ஸ்யாதாம் தர்மவர் ஜிதௌ 

தர்மம் சாப்யஸுகோதர்க்கம் லோக விக்ருஷ்டமேவச ! 
என்ற சுலோகத்தில் மனுவானவர் இவ்வுலகத்துக்கு சுக 
மற்ற தருமங்களை விட்டுவிடலாமென்றும் , அவ்வக்காலத் 
திற்கு அனுகூலமாயிருக்கும் தருமங்களை ஆசரிக்கலா 
மென்றும் கட்டளை யிட்டிருப்பதால் , இக்காலத்து நிலை 
மையை அனுசரித்து நாம் தக்க ஏற்பாடுகளைச் செய்து 
கொள்ளலாமென்று பண்டிதர் ஈஸ்வா சந்திர வித்தியா 
சாகரும் , இராஜமகேந்திரவரம் வீரேசலிங்க பந்துலு 
அவர்களும் , வெகு பிரயாசைப்பட்டு ஜனங்களுக்கு சாஸ் 
திரத்தைத் தெளியக் காட்டி அவர்கள் கண்களை விழிக் 
கச்செய்ததோடு , ஸ்திரீ புநர் விவாகங்களையும் செய்து 


78 


வைத்தார்கள் . அவர்கள் வழியை அனுசரித்து சபை 
கள் ஏற்பட்டு இப்போது ஆயிரக்கணக்கான விதவை 
மக்களின் புநர் விவாகங்கள் நடந்தேறி வருகிறது . தவிர 
தாயபாக விஷயத்தைப் பற்றியும் , விதவைகளின் புநர் 
விவாகம் சாஸ்திர சம்மதமானதென்றும் , பிரதம விவாக 
மந்திரங்களே இரண்டாவது விவாகத்துக்கு உபயோகப் 
படுத்தலாமென்கிற விஷயத்தைப்பற்றியும் , நம்முடைய 
கவர்மெண்டார் 1856 - ம் u 15 - வது சட்டப்படி விதித் 
திருப்பதால் , நம்மவரின் கௌாவத்தைக் காப்பாற்றுவ 
தற்கும் , நமக்குக்கடவுள் அநுக்கிரகித்திருக்கும் ஞானத் 
தை உபயோகப்படுத்தி நம் ஜன சமூகத்தின் முன்னேற் 
றத்தைக் கருதி தோஷமற்றதும் சாஸ்திர சம்மதமான 

ஸ்திரீகளின் புநர் விவாகத்தை நம் இளங் 
கைம்மை மக்களுக்குச் செய்துவைக்கவேண்டுமென்று 
நான் தாழ்மையாய்க் கேட்டுக்கொள்ளுகிறேன் . 

மேற்கூறிய வண்ணம் ஸ்திரீ புநர் விவாகத் 
தை சகலதர்ம சாஸ்திரங்களும் அங்கீகரிப்பதால் , 
கெட்டுப்போன தர்மங்களை மறுபடியும் நிலைநாட்ட 
வேண்டுமென்றே யானிதுவரையில் சொன்னதெல் 
லாமென்றும் , வியபசாரம் தடுக்கத்தக்கதென்றும் 
எல்லோரும் ஒப்புக்கொள்ளத்தக்கது . 


விதவை 


முடிவுரை . 


காம 


பண்டித சிரோன்மணிகளுக்கும் மடாதிபதிகளுக் 
கும் அரசியலியக்கத் தலைவர்களுக்கும் அடியேன் நமஸ் 
கரித்துத் தாழ்மையாய்ச் செய்து கொள்ளும் விஞ்ஞா 
பனம் : 

உலகத்தின் முன்னேற்றத்திற்காக அவ்வக்காலங் 
களைய நுசரித்து உலக ரக்ஷணார்த்தமாய்த் தருமங்களை 
விவேகித்துக்கொண்டு போகவேண்டுமென்று மநுவே 
விதித்திருப்பதாலும் , நம்முடைய இந்து தேசத்தில் 
2. கோடிக்கு மேற்பட்ட ஸ்திரீகள் விதவைகளாய்ப் புநர் 
விவாகமில்லாமல் இச்சையால் பெரும்பாலோர் 
ஜாதிமத பிரதிஷ்டர்களாய் விடுவதாலும் , பிரம்மக்ஷத் 
திரிய , வைசிய , சூத்திர ஜாதிகளில் ஒவ்வொரு குடும் 
பத்தாரும் சந்தானக்குறைவால் நாளடைவில்r ணித்துப் 
போய்க் கொண்டிருப்பதாலும் , இந்து மதஸ்தர்களின் 
ஜனசங்கியை குறைந்து கொண்டு போவதால் , இந்து மத 
மே மறைந்து போகுங்காலம் நெருங்கி விடுமாகையாலும் 
சாஸ்திரங்களுக்குப் பிரத்தியக்ஷவிரோதமாய்த் துர்வியா 
பாரங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது கண்களால் 
பார்த்துக்கொண்டும் , பார்த்தும் பேசாமலிருக்கும் நீங் 
கள் , இந்த அனாத பாலியவிதவை மக்களின் விஷயத்தில் 
மட்டும் உங்கள் பண்டிதத் திறமையைக் காட்டித் துரபி 
மானிகள் புகழும்படி சாஸ்திரங்களுக்கு யுக்தி அனுப் 
வங் களுக்குப் பொருந்தாத அர்த்தங்களைக் கற்பித்து , 
இளங்கைம்பெண்களின் சுகத்திற்கு இடையூறுகள் உண் 
டாக்கி அதனால் அவர்களை அநேக துஷ்கருமங்களில் 
இறங்க உங்கள் வித்வ சக்தியை உபயோகப்படுத்த 
லாமா ? ஒரு சிறிய குருவியின் மீது பிரம்மாஸ்த்திரத்தை 


80 


எய்தது போல , எத்தனை காலமோ கஷ்டப்பட்டுப்படித்த 
வித்தை முழுவதும் புருஷனையிழந்த திக்கற்ற விதவைப் 
பெண்மக்களின் மீது தானா உபயோகிக்கவேண்டும் ? விக் 
தையின் பலத்தால் திக்கற்ற விதவைப் பெண்களை ஈன 
ஸ் திதியிலிருந்து நிவர்த்திசெய்து அவர்களைக் காப்பாற் 
றும் பொருட்டு உங்கள் வித்வ சக்தியை உபயோகிக்க 
லாசாதா ? வியாசர் , பராசரர் , ஜமதக்கி , பரத்துவாஜர் , 
விசுவாமித்திரர் , அத்திரி , கௌதமர் , வசிஷ்டர் , காசிய 
பர் , அகஸ்தியர் முதலான உத்தம ரிஷிகளின் சந்ததியா 
ராகிய நீங்கள் உங்கள் மக்க 

மக்களையும் சகோதரிகளையும் 
அநேக 

நூற்றாண்டுகளாகச்சிறையில் வைத்திருப்பது 
போதாதா ? உங்கள் அடியை ஒற்றி , உங்களுடன் ஒன்றி 
வாழ்ந்து வரும் க்ஷத்திரிய , வைசிய , சூத்திர ஜாதியாரா 
கிய எங்களுடைய சகோதரிகளும் மக்களும் உங்கள் 
சகோதரிகளைப் பின்பற்றியே சிறைவாசம் செய்து வரு 
கிறார்களே ; அவர்கள் மீதும் உங்கள் தயையைப் பாராட் 
டலாகாதா ? பெண் என்றால் பேயுமிரங்குமே ! உங்கள் 
மனம்மட்டும் உருகவில்லையே ! " யானையானது தன் தலை 
மீது தானே மண்ணை இறைத்துக் கொள்வதைப்போல 
மகாபாரதப்போரால் உண்டானதேசோபத்திரவத்தை 
நிவர்த்திக்கும் பொருட்டு அக்காலசாந்தியாய்ச் செய்த 
கட்டுப்பாட்டைமறந்து அதைமாற்றுவதைவிட்டு . பிற்கா 
லத்துப் பெரியார் வேத விரோதமான தங்கள் அனுஷ்டா 
னத்தைக் கண்டு பயந்து , விவேகத்தை இழந்து , அதை 
ஸ்திரப்படுத்தும் பெருட்டு பழைய ஏடுகளை யப்புறப் 
படுத்தியும் , புதிய ஏடுகளைச் சேர்த்தும் தங்களைத்தாங் 
களே ஏமாற்றிக்கொண்டார்களே ! இந்த அஞ்ஞானத்தை 
நிவர்த்தி செய்வதற்கு உங்கள் வித்வ சக்தியை உபயோ 
கிக்கலாகாதா ? சாத்வீககுணக்தோடு வாழும் நம்மவரைக் 


81 


காப்பாற்றும் பொருட்டு ஈசுவர அனுக்கிரகத்தால் சகல 
சாப்பிராஜ்ய பதவியை யடைந்து , நம்மைக்கருணையோடு 
ஆளும் நமது துரைத்தனத்தார் , நம்முடைய சமூக அபி 
விருத்தியின் பொருட்டு நம் விதவை மக்கள் உடன் கட் 
டையேறும் கொடிய வழக்கத்தை மாற்றி , நம் வேதங் 
களை அநுசரிக்தே அனாத விதவைப் பெண்மக்களின் 
மறு மணத்தைச் செய்ய நமக்கருளிய 1856 - ம் ஹத்திய 
15 - வது சட்டத்தை நாம் நாளது வரை திரஸ்காரம் 
செய்து நம் வீட்டு மக்களும் , சகோதரிகளும் . சுகித் 
திருக்கக்கூடிய சுயராஜ்யம் கொடுக்க மறுக்கும் நாம் 
தானா நம் தேசத்திற்கு சுயராஜ்யம் கேட்கவும் பெற 
வும் தகுதியுள்ளவர்களாவோம் . 
శ్లో | యత్పాపం బ్రహ్మహత్యాయాం ద్విగుణంగర్భ పాత నే 

ప్రాయశ్చితం నతస్యాస్తి తస్యాస్త్యాగోవిధీయ తే || 
யக்பாபம் பிரம்ஹ ஹக்யாயாம் த்வி குணம் கர்ப்பபாதனே 
பராயஸ் சிக்தம் நகஸ்யாஸ்கி தஸ்யாஸ் த்யாகோ விதீயதே 
என்ற பராசர மகரிஷியின் வசனத்தின்படி பிரம்மகத் 
தியைவிடக் கோர பாதகமானதும் , பிராயச்சித்தமும் 
கிடையாத கர்ப்ப சிராவங்களுக்கும் , சிசுகத்தி முதலான 
பாவங்களையும் தடுக்க தர்மசாஸ்திரங்கள் சம்மதிக்கவில்லை 
யென்றும் , கருணாகரனாகிய ஈசுவரன் வேதங்களிலரு 
ளிய புநர் விவாகக் கட்டளைகளை பிரயோஜனம் 

மற்ற 
தாய்ச்செய்கின்றனவென்றும் உங்களுக்குத்தோன்றினால் 
அப்பேர்ப்பட்ட அக்கிரம , கொடிய , அதர்மசாஸ்திரங் 
களைத் தள்ளுபடி செய்து மநு சொல்லியவண்ணம் வெகு 
ஜனோபகாரமாயிருக்கும் உங்கள் விதவைப் பெண் மக்க 
ளின் புநர் விவாகத்தை நீங்கள் நடத்திவைத்தும் , நாடும் 
நகரமும் நன்குணரும்படி ஸ்திரீ புருஷ வித்தியாச ஆசா 


82 


ரத்தைத் தவிர்த்து ஸ்திரீகள் இன்புற்று வாழவும் , 
மானிடானைவரும் சமத்துவ உரிமையை யடைந்து , 
சுகித்திருக்கும் வண்ணமும் பிரசாரம் செய்து அவர்கள் 
உங்களைப் பின் பற்றும்படிச் செய்து உங்கள் 
மாக்குவீராகில் , இந்தியா உலக உத்தாரணம் செய்த புண் 
ணியத்துக்குப் பாத்திர மாவீர்களென்று உலகமனைத்தும் 
உங்களைப்போற்றும் . அவர்களும் உங்களுடன் ஒத்து 
வாழ்வார்கள் . எல்லோரும் 

எல்லோரும் விரும்பும் ஸ்வராஜ்யமும் 
தானே வந்து விடும் . 

நிறைந்த கருணையுடையவரும் ஏழைகளின் பந்து 
வாகிய பகவான் , நீங்கள் உபகார சிந்தனையுடையவர்க 

ஆகும்படி அநுக்கிரகம் பண்ணுவாராக ! பரமதயா 
ளுவான சர்வேசுரன் உங்களிருதயத்தில் பிரவேசித்து 
அநாதையான விதவைமக்களின் குறைகளை நீங்களாலோ 
சித்து அவர்களின் துயரத்தையும் சிறைவாசத்தையும் 
போக்கி சீக்கிரத்திலவர்களைச்சுகவழி அடையச்செய்வ 
தற்கு உங்களுக்குக் கருணையை உண்டாக்குவாராக 

நிறைந்த கருணையும் ப்ரணவஸ்வருபியாகிய 
தர்மவேத மூர்த்தியே , சமயகோடிகளுக்கெல்லாம் 
அருளிய உனது கட்டளைகளே , எனக்கு 
மாகக்கடவது . ஓம் , சுபம் . 

. 


ளாப் 


சரண 


P 


ஜனானுகூல பிரஸ் , திருச்சி . 


